T. 1884 


MADURA 
TAMILSANGE 


தமிழகராதியின் ஆதார நூற்றேத்தி- 


N 


HANKAR 


ta 


திருச்செந்தூர் 
அருமருந்தைய தேசிக் 

இயற்றிய 
அரும்பொருள் விளக்க நிகண்டு . 


சென்னைச் சர்வகலாசாலைக் 
தமிழ் லெக்ஸிகன் பதிப்பாசிரிய 
S. வையாபுரிப் பிள்ளை, BA . , BL , 

பரிசோதித்தது . 


தமிழ்ச் 


ஆசைத்தமம் 


செங்கம் 


* 
THE 


SHE 


செந்தமிழ்ப் பிரசுரம் -- ருசு , 


* 
--- 


மதுரைத் 
தமிழ்ச்சங்க முத்திராசா , 

1931 


உள்ளுறை . 


பக்க எண் . 


1 


32 


க - ககஎ 


க ) 


கக - கங 


கஅ 


கஅ - 20 


20 - கூ 0 
கூ 0 - ஙஅ 


1 முன்னுரை 
II 

அரும்பொருள் விளக்க நிகண்டு 
1. பாயிரம் 
2 , ககரவெதுகை 
3 , நகரவெதுகை 
4. சகரவெதுகை 
5 . ஞகரவெதுகை 
6 . 

டகாவெது கை 
7 ணகரவெதுகை 
8. தகரவெது கை 
9 . 3 ) வெதுகை 
10 . பகரவெதுகை 
11 . மகரவெதுகை 
12. யகரவெதுகை 
13 . 

ரகரவெதுகை 
14. லகரவெது கை 
15 . வகரவெதுகை 
16 . 

ழகரவெதுகை 
17 , ளகரவெது கை 
18. றகரவெதுகை 
19 . னகரவெதுகை 


கூஅ 

- சஎ 


(50 
(ருகூ 


குக - கூங 


சுச - எஅ 


அஎ 
அஅ- க 


கூச 


கூக - க 0 P 


கச - ககக 


கக 2 - 66 


க - அ 


III அனுபந்தம் 1 
IV ஷ 

II 
V 

ஷை 
IV பிழைதிருத்தம் 


கூய 


அரும்பொருள் விளக்க நிகண்டு . 

முன்னுரை. 


முற்காலத்தே தமிழ்கற்கப்புகுந்தார் இலக்கணம் , நிகண்டு என்ற 
இருவகைக் கருவி நூல்களைக் கையாண்டுவந்தனர் .. 

நிகண்டுகளில் , ஒருசில ஒவ்வொருபொருளுக்குமுரிய பலபெயர் 
களையும் நெறி முறையே கூறிச்செல்வன . அவை ஒருபொருட் பல் 
பெயர்த்தொகுதி எனப்படும் . வேறுசில ஒவ்வொருசொல்லுக்குமுரிய 
பலபொருள்களையும் விரித்துச் சொல்லுவன . அவை ஒருசொற் பல் 

பொருட் பெயர்த்தொகுதி எனப்படும் . இன்னுஞ் சில 
கருவி நூல்கள் : | 

இருசுடர் முக்குணம் என்பனபோன்ற தொகைப் 

பெயர்கள் இன்னின்னபொருள்களை யுணர்த்துகின்றன 
வென்று முறையே விளக்குவன . அவை பல்பொருட்கூட்டத் தொரு 
பெயர்த்தொகுதியெனப் பெயர்பெறும் . இவற்றுள் , ஒருசொற் பல் 
பொருட் பெயர்த்தொகுதிக்கு மண்டலபுருடரியற்றிய 
நிகண்டின் 11 - ம் தொகுதி சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக வுள்ளது . 
இத்தொகுதியை முன்மாதிரியாகக்கொண்டு செய்யப்பட்டதாகும் இப் 
போது என்னால் வெளியிடப்பெறும் அரும்பொருள் விளக்கநிகண்டு . 


நிகண்டு . 


சூடாமணி 


இத்தொகு கியின் சரித்திரவரலாறு நன்கு ஆராய்ந் துணர்தற் குரி 
யது . தொல்காப்பியப் பெருநூலின்கண்ணேயே இதற்குரிய தோற்று 

வாய் இனிது புலப்படுகின்றது . அந்நூலிலே , சொல்லதி 
தொல்காப் 

காரத்தில் , உரிச்சொல்லியற் சூத்திரங்களிற் சிலவற்றையும் 
பியம் : உரிச் 
சொல்லியல் , அவை அமைந்துள்ள முறையையும் நோக்கினால் யான் 
கூறியதன் உண்மை வெளிப்படும் . 

ஒருதாரணங் காட்டு 
கின்றேன் : 


செழமை வளனுங் கொழுப்பு மாகும் 
விழுமஞ் சீர்மையுஞ் சிறப்பு மிடும்பையும் 


2 


முன்னுரை . 


. 


இவ்வடிகளில் , ‘ செழுமை ‘ விழுமம் என்ற . இரண்டு சொற் 
களுக்கு மூரிய பலபொருள்களும் உணர்த்தப்படுகின்றன . அவ்வாறு 
உணர்த்து தலோடமையாது எதுகைநயத்தால் இவ்வடிகள் இன்புறுத்து 
கின்றமையும் நாம் மனங்கொளற்குரியது . இவ் வுரிச்சொல் லடிகளின் 
பொருளமைதியும் எது கைநயங்களமே வரவரப் பலவாறாக விருத்தி 
யடைந்து நிகண்டு நூல்களில் தனியே விளங்குவனவாயின . தொல்காப் 
பியத்திற்குப் பின்னரே தமிழில் நிகண்டு நூல்கள் தோன்றினவாகும் . 

அவ்வாறு தோன்றியவற்றுள் திவாகரம் , பிங்கலம் என்ற அரிய 
நிகண்டுகளிரண்டும் : மிக முற்பட்டனவாம் . திவாகரத்தில் ஒருசொற் 
பல்பொருட்பெயர்த்தொகுதியாகிய பதினேராந்தொகுதியொன்றே ஈண்டு 
ஆராய்தற்குரிய இபைபுடைய 5 , )( இத்தொகுதிபைப் பதிப்பித்துள் 
ளோர், திவாகரர் அமைத்து வைத்த முறைப்படி சூத்திரங்களை அமைக் 

‘ ஆதியிற்பொருள் அந்தத்துப்பொருள் என்று இருகூறு 
படுத்து ஒவ்வொன்றன்கண்ணுமுள்ள சூத்திரங்களை அகராதிக்கிரமத் 

தில் அமைத்து வெளியிட்டனர். பொருளை விளக்குதற்கு 
திவாகரம் , 

எடுத்து க்கொண்ட சொல் சூத்திரத்தின் ஆதியில் வரு 
மாயின் , அஃது ஆதியிற்பொருள். உதாரணமாக , அங்கதக் தோளணி 
யாவு மாகும் என்ற சூத்திரத்தைக் காண்க . அச்சொல் சூத்திரத்தின் 
இறுதியில் வருமாயின் , அஃது அந்தத் துப்பொருள் . உதாரணமாக , 
‘ கடலு நிலனுஞ் சேறு மளக்கர் என்ற சூத்திரத்தைக் காண்க 
முறை பதிப்பித்தோர் தாமாகவே வகுத்து க்கொண்டதென எண்ணுதற் 
சிடமில்லை . ஏனெனின் , இற்றைக்கு 229 வருடங்கட்கு முன்னர் ( கொல் 
லம் 877 ரூல் ) எழுதப்பெற்ற ஏட்டுப்பிரதியில் இம்முறையே காணப்படு 

அதற்கு எவ்வளவு காலத்துக்கு முன் இப்புதியமுறை யேற் 
பட்டதென வரையறுத்துக் கூறற்குரிய சான்றுகள் இல்லை . ஆனால் 
திவாகரர் அமைத்த முறை இது வன்றென்பது திண்ணம் . 
தொகுதியை அகராதிபோற் பயன்படச் செய்யவேண்டுமென்ற கருத்துப் 
பிறந்த பிற்காலத்தேதால் இம்முறை தோன்றியிருத்தல் கூடும் 
முறைதானும் பிரதிகடோறும் சிற்சில வேறுபாடுகளுடன் உள்ளது . 
- சில ஏட்டுப்பிரதிகளில் இவ்வகராதி முறையின்றி ஆசிரியர் வைத்தமுறை 
யென்று நாம் கொள்ளக்கூடிய பிறிதொருமுறை காணப்படுகின்றது . 


கின்றது . 


முன்னுரை. 


இவ் விரண்டாவது முறையில் வேறுபாடுகளும் பிரதிகளிற் காணப்படுமா 
றில்லை . அம்முறையை அடியிற் காண்க : -- 

280. ஊறே யிடையூறு முற்றறி புலனும் . 
281 . நூறே பொடியு நூறு மாகும் . 
282 . ஏணி யுலகு மெல்லையு மாகும் . 
283 . சேணே யுயர்வு நீளமு மாகும் . 
284 . 

ஆலுத லாடலு மொலியு மாகும் . 
285. நூலே பெண்ணும் பனுவலு மாகும் . 
இவ்வடிகளை நோக்கிய அளவில் இவையும் எதுகைநயம் பெற்று 
அமைந்துள்ளனவென்பதும் பல்பொருட்சொற்களே எதுகைச்சொற்க 
ளாய் வந்துள்ளனவென்பதும் வெளியாம் . இத்தொகுதியிலுள்ள சூத் 
திரங்கள் பெரும்பாலும் இவ்வாறே இயன் றுள்ளன . தொல்காப்பிய 
வுரிச்சொல்லியலிற் சுருங்கிய அளவிற் காணப்படும் முறை இங்கே விரிந்த 
அளவிற் காணப்படுவது உணரத்தக்கது . 

திவாகரத்திற் பிறதொகுதிகளெல்லாம் அவ்வத் தொகுதிக்குரிய 
பொருட்பாகுபாட்டினைப் பின்பற்றி யமைந்துள்ளன . 

11 - ம் தொகுதி 
யில் அவ்வகைப் பாகுபாடு இருத்தற் கிடமில்லை . 

பல்வேறு பொருள் 
களையுடைய சொற்களே ஈண்டு ஓதுதற்குரியன . இச் சொற்கள் ஞாப 
கத்தில் அழுந்தித் தங்கக்கூடிய ஒருமுறையில் அவற்றை அமைப்பதே 
தக்கதாகின்றது . இக்காரணம்பற்றியே எதுகைநயத்தோடு இத்தொகுதியி 
லுள்ள சூத்திரங்கள் வகுக்கப்பட்டனவென ஊகித்தல்கூடும் . வேண் 
டுஞ் சொற்களின் பொருள்களை எளிதில் நோக்கி யுணர்ந்து கோடற்கும் 
இவ் வெதுகைநயம் உதவுகின்றமை வெளிப்படை . 


பிங்கலந்தையிற் பல்பொரு ளொருசொல்லைக் கூறுவது 10 - வது 
தொகுதியாம் . //இதனை அச்சியற்றிய சிவன்பிள்ளை பவர்கள் பிங்கலர் 
கொண்டமுறையைக் கைவிட்டு , அகராதிக்கிரமத்திற் சொற்களை நிறுத்தி 
அவற்றிற்குரிய சூத்திரங்களை முறையே கவத்து வெளியிட்டுள்ளார்கள் . 

எனக்குக் கிடைத்த பிரதிகளில் ஒன்றிலேனும் அகராதி 
பிங்கலந்தை . 

முறை காணப் பெறவில்லை. ) சூத்திரங்களின் வைப்புமுறை 
பை மாற்றப் பதிப்பாசிரியர்க்கு . எவ்வகை ஆதாரம் கிடைத்ததோ 


4 


முன்னுரை, 


( 


அறியக்கூடவில்லை . யாவரும் எளிதில் நோக்கியறிதற்குரிய அகராதிக் 
கிரமத்திலிருந்தாலன்றி இத்தொகுதி பயன்பதெலரிதென்று கருதிப் 
பதிப்பாசிரியர் தாமாகவே ஏட்டுப்பிரதிகளிற் காணப்படும் முறையை 
மாற்றியிருக்கவேண்டுமெனத் தோன்றுகிறது . பிங்கலர் வைத்துள்ள 
முறையும் உணர்ந்து கோடற்கு எளிதன்று . கொல்லம் 981 - ம் தை 
t 19 உகுருவாரத்தன்று எழுதிமுற்றியதும் , ஆழ்வார்திருநகரித் திரு 
மேனி இரத்தினகவிராயர்வமிசபரம்பரையினரிடமிருந்து எனது நண்பர் 
பெரியன் ஸ்ரீநிவாஸ ஐபங்காரவர்கள் பேருதவியாற் கிடைத்த மாகிய, 
ஏட்டுப்பிரதியிற் கண்ட முறைப்படி முதன் மூன்று சூத்திரங்க 

ங்கள் 

தரு 
கின்றேன் . 

1 . துங்க மலையு நிலையுந் தூணுஞ் 

சங்கரன் பெயருந் தாணுவாகும் . 
2 . இரவியு மெனையா ளீசன் பெயரும் 

ஒருநாண் மீனு மொழியுஞ் சோதி . 
3 . ஆதி பழைமையு மரனது நாமமு 

முதலுநே ரோட்டமு மொழியப் படுமே . 
இங்கே ஒரு நுண்ணியவிஷயம் நன்கு விளங்குகிறது . 
சோதி , ஆதி முதலிய சொற்கள் பிங்கலந்தையிலுள்ள வானவர்தொகுதி 
யிற் சிவனுக்குரிய பெயர்களாக ஓதப்பட்டுள்ளன . இவற்றை நோக்கிய 
வளவில் , 10 - வது தொகுதிக்குரிய சொற்களைத் தாம் இயற்றியுள்ள 
முதல் ஒன்பது தொகுதிகளினின்றும் குறித்த வொருமுறைபற்றித் 
தெரிந்தெடுத்து நிறுத்து , நிறுத்தமுறையில் அவற்றின் பொருள்களைச் 
சூத்திரித்துப் பிங்கலர் இத்தொகுதிபை அமைத்துள்ளாராதல்வேண் 
டும் . நாம் இங்கே குறித்துணரவேண்டுவது பிங்கலந்தையில் 10 -வதி 
தொகுதிக்கண்ணுள்ள சூத்திரங்கள் எதுகைநபம்பெற் அமைந்துள்ளன 
வேனும் , பொருள்விளக்கப்படவேண்டும் பல்பொருட்சொற்கள் எது கை 
நெறியில் அமையவில்லை யென்பதேயாம் . இதனால் , பிங்கலர் முறை பய 
னுடையதாயில்லை . அவ முறையைப் பின்பற்றுவோரும் இலராயினார் . 

வரன்முறையே நூல்முழு நாங்கற்றுண வேண்டும் ஆவசியகமின்றி , 
வேண்டும்போது எளிதிலே நோக்கியுணருதற்குரிய வொருகருவியாய் 
கெண்டுகளை அமைக்கும் கருத்தே பிற்காலத்திற் பெரிதும் போற்றப் 


முன்னுரை. 


5 


* 


னுள , 


எ 


து கைகள் 


கின்றன . 


பட்டுவந்தது . பரம் தொகுதியாகிய ஒரு சொற் பல்பொருட் பெயர்த் 
தொகுதியே இவ்வகையில் அமைவதற்கு மிக்க தகுதியுடையதாயிருந் 
தது . முதன்முதலில் சூடாமணிகெண்ைெடயாரே எளிதில் நோக்கி 

யுண பூங் கருவியாயும் எளிதில் ஞாபகத்தில்வைக்கும் 
நிகண்டு 

கருவியாயும் இத்தொகுதியை யாக்குதற்கு முயன்றவர் . 
சூடாமணி . 

அந்நோக்கத்தினை முற்றுவித்தற்கு அவர் கைக்கொண்ட 
முறை ஊன்றி யுணரத்தக்கது . திவாகரத்திலிருந்து மேலே காட்டிய 
சூத்திரங்களை ஒரு முறை நோக்குக . அங்கே 280 - வது முதல் 285 
வது முடிய 6 சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இச்சூத்திரங்க ளாற 
3 

காணப்படுகின்றன . இவ்வெது கைகள் இத் 
தொகுதியில் வேறு பலவிடங்களிலும் மயங்கிக் கிடக்கின்றன . இங்ஙன 
மே மற்றை யெது கைச் சொற்களும் பலவிடத்துஞ் சிதறிக் காணப்படு 

ஒரே எதுகையிலுள்ள சொற்களனைத்தையும் தொகுத்து 
ஒரேயிடத்திற் றரவேண்டியது மிக்க அவசியமாயிற்று , இதனை மண்டல 
புருடர் தங் கூரிய நுண்மதியாலுணர்ந்து 11 -ம் தொகுதி முழுவதையும் 
ககரவெதுகை முதல் ன கரவெது கையீறாக எதுகைமுறையிற் பாடு 

பாகுபாடு 
செய்தனர் . நடைபெறு ககர மாதி னகாவீ றெதுகை யாகப் , படியி 
லோர் சொற்பொ ருட்பல் விதத்தொகை பகர லுற்றாம் " என்றனர். 
இசையோடு கற்கக்கூடியதாயும் அதிகச் சொற்க ளடங்குதற் தரிய 
பாவினத்தாலியன்றதாயும் இத்தொகுதி இருக்குமாயின் ஞாபகத்தில் 
வைத்தற்குப் பெருந்திணைபா யுதவுமென்பது கூறவேண்டா. இதன 
யுட்கொண்டு தங்காலத்துப் பெருவழக்கிலிருந்த ஒருத்தயாப்பினால் 
மண்டலபுருடர் தமது சிறந்த நூலை பியற்றினர் . 

ஆனால் இந்நெறியில் நிகண் - சூடாமணி முதன் முதற்றோன்றிய 
நூலாதலின் , அதன்கண் ஒருசில குறைபாடுகள் நேர்ந்தன . 

11 ம் 
தாகுதி இன்ன நெறிபிற் செல்லவேண்டுமென்று ஆ 

சிரியர் உயத் 
எ.20 முறைபிற் பாகுபடுத்தினரேலும் , ஓரெதுகையிற் 
பிறவெதுகைச் சொற்கள் விரவுதலின்றிச் செய்யுட்கள் அமையவில்லை . 
உதாரணமாகக் ககாவெ.தி கையில் முதிற்செய்புளில் மூன்றாவது அடி 
பின் வருமாறு உள்ளள : 

* மண்டலபுருடர் தமது நூலுக்கு இட்ட பெயர் நிகண்டு சூளாமணி யென் 
பது அவாது பாயிரச்செய்யுளால் விளங்கும் . 


பரணாந்து 


6 


முன்னுரை. 


‘ மகரமே சுறாப்பூந் தாதாம் வசிகூர்மை வசியம் வாளே இதன் 
கண் . சகரவெது கைச்சொல்லாகிய வசி என்பதன் பொருளும் விரித் 
துணர்த்தப்படுகின்றது . பலவிடங்களிலும் இவ்வாறே எதுகை விர 
விக்கிடக்கின்றது . 

விருத்தத்தின் ஒவ்வோரடியி னும் பயின்றுவரும் 
மோனையுறுப்பு எது கைபின் கலப்பிற்கு ஒரு முக்கிய காரணமாயேற்பட் 
டிருக்கவேண்டும் . குறைபாடுகளனைத்தினும் இதுவே நூலின்பயனை 
முற்றுவித்தற்கண் மிகப்பெரியதோர் இடையூறாக நிற்பது . ஒரு 
செய்புளுக்கும் அதனை படுத்து வருஞ் செய்புளுக்கும் யாதோ ரியைபு 
மின்றியிருப்பது பிறிதொருகுறைபென்று சிலர் கருதுதலும் தகும் . 
இதனால் மிக்க நினைவாற்றலுடையார்க்கன்றி ஏனையோர்க்கு எளிதில் 
ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுதற் கரிதாயுள்ளது . 

அடைச்சொற் 
புணர்த்திப் பெயர்களைப் படித்திருப்பது பிறிதொரு குறைபாடாகும் . 
இதனால் , பொருளடைகளைப் பிரித்துணர்தற்கண் மயக்கம் உண்டாகின் 
றது . 310 செய்யுட்களடங்கிய ஒரு சிறுதொகுதியா யிருப்பதனாலே 
நாநார்த்தபதங்க ளனைத்தும் கூறப்பெறாமை மற்றொரு குறை . நோக்கி 
யுணர் கருவி நூலா யமைந்ததற்கண்ணும் பற்பல குறைபாடுகள் உள 
வாயின . இக்குறைகள் பிற்காலத்தே பற்பல நிகண்டு நூல்கள் தோன்று 
தற் தரிய அவசியத்தைப் பெரிதும் விளக்குகின்றன . நிகண்டு 
மணியைச் செப்பஞ்செய்பும் முயற்சியின்கண்ணேயே ஆசிரியர் பலர் 
முனைத்து நின்றனர் . 

முதற்கண் , நிகண்டு சூடாமணியிலே 11 -ம் தொகுதியைப் பல 
வாறாகச் செப்பஞ்செய்த முயற்சிகளைக் கவனிப்போம் . இத் தொகுதி 
பொன்றே தமிழ் மக்களிடையிற் பெரிதும் பயிலப்பட்டுவந்தது . பாடல் 
கற்பித்த தமிழாசிரியர்கள் தாம் கற்பிக்கும் பிரதிகளில் தத்தமக்குத் 
தோற்றிய சிற்சில திருத்த முறைகளைக் கையாளத்தொடங்கினர். 
னுண்மை கெண்டு சூடாமணி பின் ஏட்டுப்பிரதிகளைப் பரிசோதிப்பத 
னால் விளங்கும் . என்னிடமுள்ள ஓ பேட்டுப்பிரதியிற் கலப்பெதிகைச் 
செய்யுட்கள் தனிப்பட்டும் , பிற செய்யுட்கள் ஆதியிற்பொருள் அந்தத் 
திற்பொருள் எனப் பிரிக்கப்பட்டும் உள்ளன ; இவ்விருவகைப் பாகு 
பாட்டி ஏலம் எதுகை முறை கையாளப்பட்டும் உள்ளது . இங்கனமே பல 
தமிழாசிரியரும் பற்பல முறையித் செப்பஞ்செய்தற்கு முயன்றிருப்பர் 
என்று அகத்தல் தவறாகாது . 


முன்னுரை. 


1 


மேலே குறித்த முயற்சி 11 - ம் தொகுதிச் செய்யுட்களின் முறை 
யைப் பற்றியது . 

அது மிகச் சுருங்கிய நூற்றொகுதியா மென்பது 
முன்னரே குறிக்கப்பட்டது . அதன் கட் கூறப்படாத ஒருசொற் பல் 
பொருட்பெயர்களையெல்லாம் தொகுத்து எதுகைமுறைபற்றிச் செய் 
யுட்கள் இயற்றி அச்செய்யுட்களை அந்நூலின் இடையிடையே கோத்து 

11 - ம் தொகுதியை நிரம்பிய நூலாக அமைத்து விடுதற் 
வேதகிரியார் 

கும் பல ஆசிரியர்கள் முயன்றிருத்தல்வேண்டும் . இவ் 
சூடாமணி 

வகை முயற்சிகளுளொன்று நமது கைக்கு எட்டியிருக் 
கின்றது . சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் விளங்கியவரும் , சிறந்த 
வித்வானும் , தமிழ் நூல்கள் பலவற்றை அச்சுவாயிலாக வெளியிட்ட 
வரும் ஆகிய களத்தூர் வேதகிரிமுதலியா ரென்பவர் சூடாமணியிற் 
பதினோராம் நிகண்டினைப் புதுக்கிச் சுமார் 600 செய்யுட்களுள்ள தனி 
நூலாக அமைத்து உரையும் வகுத்து யாழ்ப்பாணத்துத் தமிழ்ச்சங் 
கத்தார்வாயிலாக 1842 - ல் வெளியிட்டனர் . 

இனி , சூடாமணியைக்காட்டிலும் சிறந்த நிகண்டு நூல்களை இயற்ற 
வேண்டுமென்று துணிந்த தமிழாசிரியர்களுடைய முயற்சிகளைக் கவனிப் 
போம் , அவருட் சிலர் 12 தொகுதியும் பூரணமாகவுள்ள நிகண்டுகளை 
இயற்றி 11 - ம் தொகுதியிற் சிற்சில செப்பங்கள் செய்தனர் . 

இவ்வகை நிகண்டுகளுள் முதலாவதாக எழுந்த உரிச்சொல் 
நிகண்டு ; இது வெண்பாவால் இபன்றது . சுன்னாகம் வித்வான் அ . குமார 
சாமிப்பிள்ளையவர்கள் விசுவாவசு ( 1905 ) -ல் வெளியிட்டபதிப்பில் 
12 தொகுதிகள் உள்ளன . இதற்கு முன் வித்துவான் சிவன்பிள்ளை 
யவர்கள் விகுர்தி ( 1890 ) -ல் பிரசுரித்த பதிப்பிலும் 12 தொகுதிக 

ளே யுள்ளன . ஆனால் இப்பதிப்பின் முன்னுரையில் ஒலி 
உரிச்சொல் 
நிகண்டு . 

பற்றிய பெயர்த்தொகுதியும் பல்பொருட்கூட்டத்தொரு 

பெயர்த்தொகுதியும் வழங்காதொழிந்தனவென்று எழுதப் 
பட்டுள்ளது . 

சிவன் பிள்ளையவர்கள் வெளியிடுவதற்கு முன்பு கி . பி . 
1858 - ம் -ல் யாழ்ப்பாணம் பா . ரா . அருணாசலம் - சதாசிவம்பிள்ளை 
யின் பதிப்பொன்றும் , கி.பி. 1810 - ல் . புதுவை குவெர்னமா 
அச்சுக்கூடத்தில் துத்தென் துரை வெளியிட்ட பதிப்பொன்றும் இரும் 
தன . 

இவ் விருபதிப்புக்களிலும் எத்தனைதொகுதிகள் உள்ளன. 
வென்று நிச்சயமாய் அறியக்கூடவில்லை. 


8 . 


முன்னுரை: 


வர் 


நூதனமாகச் 


இரண்டுதொகுதிகள் மட்டும் வழங்காதொழிந்தமைக்குத் தக்க 
காரணம் வேண்டும் . நிகண்டு நூல்களின் பூர்வரூபத்தைத் திரித்துத் 
தமிழாசிரியர்கள் வழங்கிவத்துள்ளார்கள் என்பதை நோக்கும்போது இவ் 
விருதொகுதிகளையும் நூல்நிரம்புதல்வேண்டிப் பிற்காலத்தாசிரியரொரு 

சேர்த்திருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது . 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்திலிருக்கும் உரிச்சொற்பிர தியில் ஒலிபற்றிய 
பெயர்த்தொகுதி காணப்படுகின்ற ; ஆனால் 12 -வது தொகுதி கா 

ணப் 
பெறவில்லை . இது 12-வது தொகுதி மிகப் பிற்படச் சேர்க்கப்பட்ட 
தென்பதை உணர்த்துகின்றது போலும் , எனக்குக்கிடைத்துள்ள ஏட்டுப் 
பிரதிகளில் 10 தொகுதிகளையுள்ளன. இதனானும் ஆழ்வார் திருநகரித் 
தேவர் பிரான்கவிராயர் பிரதியிற் காணப்படும் உத்தம சீலத்துக் காங்கே 
யன் சொன்ன வரிச்சொறன்னை , வைத்து மனத்து ................ பராக்ரம 
பாண்டிய தேவன்கண்டீர்-- பத்துத் தொகுதியிம் சேர்த்தா னெவரும் 
படித்திடவே (நாமதீபநிகண்டு முன்னுரைபார்க்க என்று வரும் கலித் 
துறையாலும் உரிச்சொல் 10 தொகுதிகளா லியன்ற நூலென்பது வலி 
யுறுகின்றதாகக் கொள்ளலாம். 

இஃதெவ்வாறாயினும் ஒருசொற்பல் பொருட்பெயர்த்தொகுதி உரிச் 
சொல்லாசிரியர் தாமே இயற்றியதென்றலில் ஐயமின்று , இத்தொகுதியில் 
36 வெண்பாக்கள்உள்ளன ; சுமார் 150 சொற்கள் பொருள் விளக்கப்படு 

எளிதின் மன்னஞ்செய்தற் தத்தக்கபடி மிகவும் சுருக்கமாக 
இத்தொசதி யமைந்துள்ளது . ஆனால் , பல்பொருட்சொற்கள் இடத் 
திற்குத்தக வெண்பாவிலனலயிவண்டும் நிபதியொன்றனையே கொண் 

வேறு யாதொரு நியதிபற்றியும் அவை நிறுவப்பெறவில்லை . 
இராமேசுரம் என்று வழங்கும் தேவைப்பதியில் இற்றைக்குச் 

சுமார் 250 வருடங்கட்கமுன் வாழ்ந்தவராகிய கெயாதரர் 
கெயாதசம் . 

என்ற அந்தணர் கெயாதரம் என்ற நிகண்டு நூலொன்று 
இயற்றியுள்ளார் . இதனை , 


கின்றன . 


களர்ந்தன நீக்கி யுரித்தாய சொல்லைத் தமிழ்ப்படுத்தான் , 
கிளர்ந்த பெரும்புகழ்ச் சோமீசன் றேவைக் கெயாதரனே . 
வடக்குங்கு மக்கொங்கை மங்கைதன் பங்கன் மலரடிக்கீழ்க் 
கிடக்குந் தனிநெஞ் சுடையோ னுரிச்சொற் கிளர்பனுவல் 


முன்னுரை. 


9 


குடக்குங் குணக்கும் வடக்குந்தென் பாலுங் குவலயத்து 

நடக்கும் படியாக் கெயாதர * மென்றுபேர் நாட்டினனே . 
என்ற செய்யுட்களால் அறியலாகும் . இந்நூலின்கண் 11 தொகுதி 
களே யுள்ளன . இது கட்டளைக்கலித்துறையில் அந்தாதியாக அமைந் 
துள்ளது . 

11 -ம் தொகுதியும் இங்ஙனமே அமையப் பெற்றிருக் 
கின்றது . உதாரணமாகக் கீழ்வரும் இரண்டு செய்யுட்களைக் காண்க : 

‘ அரிகடல் மால்பன்றி யாயுதம் பச்சை யளியருக்கன் 
எரி புகை கிண்கிணி பெய்பா லைம்மை பமன் கிளிகண் 
வரிவலி யிந்திரன் மாருத நேமி மடங்கல்மதி 
பரிபகை செந்நெற் கதிர்தேரை வானாம் பாம்புபொன்னே . 
பொன்னே ரிரும்பு சுரர்குரு மாடை பொலிவு திரு 
வென்னே ரழகும் முழுப்பெற் றமுமெல் லொளிபகலாந் 

( இதனைக் கயாகரம் என்றும் வழங்குவர் . வேதகிரிமுதலியார் வெளி 
யிட்ட இலக்கியக் களஞ்சியத்தில் கயாகா நிகண்டு என்ற தலைப்பின்கீழ் 
அடியில்வருஞ்செய்யுள் கொடுக்கப்பட்டுள்ளது . 
பரிதியா தித்தனிமகரன் பதங்கன் பனிப்பகை விண்மணி யென்றூழ் 
அருணன்மார்த் தாண்டன் பாற்கரன் கதிரோ னாயிரங் கதிரினன் றபனன் 
இருள்வலி சண்டன் சூரியன் மித்திரன் எல்லியம் போருக நண்பன் 
தருமொளி வேந்தன் சூரனே சவிதா தரணிகண் சுடரவ னென்பார் . 

கெயாதரம் கலித்துறையாலியன்ற நூலென்பது எனக்குக் கிடைத்துள்ள 
எட்டுப்பிரதிகளால் உணரக்கிடக்கின்றது . சென்னைப் பிராசீன கிரந்தசாலை 
யின் கண்ணுள்ள நூல்களின் பட்டிகையொன்றில் ஆசிரியர் பெயரறியப்படாத 
நிகண்டொன்றினைப்பற்றி வரைந்துள்ள குறிப்பும் இதனையே வற்புறுத்து 

வேதகிரிமுதலியார் காட்டுஞ் செய்யுள் எதன்கண் உள்ளதோ 
அறியக்கூடவில்லை . இந்ஙனமே ஏகபாத நீகண்டென வொன்றைக் காட்டி 
அதினின்றும் பின் வருஞ் செய்யுளைக் கொடுத்துள்ளார் : 

‘ அத்திரி யொட்டகம் விண்ணுங் கருணையுமாகு மென்பர் 
அத்திரி மாவும் வரையும் கழுதையு மாகுங் கண்டாய் 
அத்திரி திக்கயந் தன்னுடனே :பிக்க வஞ்சனமாம் 

அத்திரி தானுங் கறுப்பு மென் சேதுவ ரான்றவரே . 
இவ்வகைச் செய்யுளடங்கிய நிலை ஏகபாதகெண்டெனக்கூறுதல் ஏற் 
புடைத்தன்றெனல் வெளிப்படை . இந்நூலைக் குறித்தும் யாலும் அறியக்கூட 
வில்லை , ] 

2. 


கின்றது . 


10 


முன்னுரை. 


தென்னே வனப்பு மிசைபா டலுந்தென் றிசையுமென்ப 
கொக்னே பெருமை பயனிலி பச்சங் கொளும்பொழுதே . 

இவ்வாறாக அந்தாதித்தொடையில் அமைந்திருப்பது ஞாபகத்தில் 
வைத்துக்கோடற்குப் பெரியதொரு துணையாகும் . இம்முறையாலும் 
. வேறு பல நயங்களாலும் இந்நூல் சூடாமணி நிகண்டினும் சிறந்த 
தென்று கொள்ளுவார் மிகப் பலர் . 
கெயாதரத்தைப்போலவே கட்டளைக்கலித்துறையில் அமைந்த 
பிறிதொரு 

நிகண்டு நூல் பாரதிதீபம் . ஆனால் இது 
பாரதி தீபம் , 

அந்தாதித்தொடையில் அமைந்ததன்று . இதனை யியற்றிய 
வர் தென்கடம்பை நகரினராகிய திருவேங்கடபாரதி யென்பது , 
‘ மீன்றாவு வாவிக் கடம்பையில் வாழ்திரு வேங்கடவன் 
ஏன்றாதல் கூறங் கவிவேந்தன் பாரதி யேற்றமலர்த் 
தேன்றாழ் தொடைப்புயன் செப்பிய பாரதி தீபந்தன்னில் 

மூன்றா வது விலங்கின்பேர்த் தொகுதி முடிந்ததுவே 
என்ற செய்யுளா லறியலாகும் . ஆசிரியர் காலம் 18 - ம் நூற்றாண்டின் 
நடுப்பகுதியாயிருக்கலாமென்று தோன்றுகிறது . இந்நூ லிலுள்ள 
செய் புட்களின் பெயர்கள் பெரும்பாலும் அடைமொழியின்றிக் காணப் 
படுகின்றன . உதாரணமாக , 

அரனிறை வன் சிவன் சங்கர னித்த னமலன்கங்கா 
தரனுமை பங்கன் மலைவில்லி தற்பான் றாணுச்சம்பு 
புரதக னன்புனி தன் பிறை சூடி புலியதளோன் 

பரசுத ரன்கயி லாயன் கபாலி பசுபதியே 
என்ற செய்புளைக் காண்க . அடைமொழி யின்றிப் பெயர்களை யமைத் 
தும் பொருட்பெயர்களை மிகுதியாகத் திரட்டியும் செப்பமிக 
இந் நூல் இயன்றுள்ளது . 

அடிமிக்கதொரு பாவினத்தால் பொருட்பெயர்களை மிகுதியாக 
வட்கொண்டு , எளியாடையா வியன்று இக்காரணங்களாற் சூடாமணியி 

னுஞ் சிறப்பெய்தி விளங்கும் பிறிதொரு நூல் ஆசிரிய 

நிகண் டாகும் . 
நிகண்டு 

செயாதரத்தைப்போலவே இதன்கண் 
ணும் 11 தொகுதிகளே யுள்ளன . இதனையியற்றியவர் 
தொண்டைநாட்டு ஊத்தங்காலென்னும் ஊரினரும் , வளையறுப்போர் 


ஆசிரிய 


முன்னுரை 


குலத்தினரும் , பாவாடைவாத்தியாரின் புத்திரரும் , ஞானப்பிரகாச குரு 
வின் சீடருமாகிய ஆண்டிப்புலவர் . நக்கீரரென்பதும் சாதிபற்றி 
யிவர்க்கு வழங்கிய பெயர் . இது , 
“ மன்னுசெஞ் சிச்சீமை சூழ்தொண்டை வளநாட்டில் 

வாய்த்த வூற் றங்காலில் வாழ் 
வளையறுப் போர்குலன் பாவாடை வாத்தியார் 

மைந்தனாம் நற்கீரனே " 
" மண்ணுளோ ரறியப் பகுத்தனன் கயிலையான் 

வடிவெடுத் தைந்தெழுத்தின் 
மந்த்ரவுப் தேசஞ்செய் ஞானப்ர காசகுரு 

வனசமல ரடிசூடுவோன் " 
என்று வ . 

வருவனவற்றால் உணரலாகும் . இதன்கண் 11 - ம் தொகுதி 
செவ்வையாக அமைந்துள்ளதென்றே கூறவேண்டும் . சொல்லின் 
பொருள்கள் பெரும்பாலும் எண்களால் வரையறுத் துணர்த்தப்பட் 
டிருக்கின்றன . உதாரணமாக , 
" கஞ்சமிகு தீபமோர் தகழிவட் டம்படைக் 

கலமேறு தாளமுடனே 
கட்டிலெட்டும் பாண்டி லென்பர்செல் வம்பெருமை 

கருமைமண் டிலம் விலங்கு 
சஞ்சரிக மிகவெறுப் பொடுகமலை வரவழைத் 

தல்பிண்டி பத்து மாவென் 
றாகும்வெறி யாட்டுநாற் றங்கலக் கத்துடன் 

சாறுவெம் பேய்வெருவுதல் 
எஞ்சல்பெறு வட்டமொடு துருவைபிரு நாலும் வெறி 

யெழுமோசை பற்று நாடூர் 
ஏற்றகர தலநெடும் போது புனல் சோலைபல் 

லியம்பண்ட மிவைபாணியாம் 
வூற் றங்காலெனு , மாநகர்க் கதிபனுயர் பாவாடை வாத்தியார் மைந்த 
னாண் டிப்புலவனே என்று மதுரைத்தமிழ்ச்சங்கத்துப்பிரதிகளிற் காணப் 
படுகிறது . 


12 


முன்னுரை . 


செஞ்சொலா வணங்கோட ரம்புனற் கரைபாகல் 

திகழ்விலங் கின்வால் பசுச் 
செய்வாம் பிவைகூல மொழ * முத் தமிழ் மனி 

செப்புமிப் பொருளாகுமே " 
என்ற செய்யுளைக் காண்க . 

மேற்குறித்த நூல்களெல்லாம் நிகண்டு நூ லென்ற ஓரள சில் 
அமைந்து நின்று சொற்பொருட்பெருக்கத்தாலும் ஞாபகத்திற்குதவும் 
தொடைநபத்தாலும் அடிநிமிர்ந்து செல்லும் பாவினத்தாலும் பலவாறு 
செப்பமுற்றுவிளங்குவன . நிகண்டுகட்கும் தற்காலத்து வழக்கும் அக 
ராதிகளுக்கு முரிய நெருங்கியதொடர்பினை யுணர்ந்து , அகராதிமுறையே 
இனிப் பிற்காலத்து வேண்டப்படுவதென்பதனை நன்கு தெளிந்து , அம் 
முறையில் நூ லியற்றிய ஆசிரியர்களுடைய முயற்சிகளைக்குறித்து 
இனி விசாரிப்போம் . 

நிகண்டு நூலை அகராதியாக விரித்து இயற்ற முயன்ற ஆசிரியர்கள் 
16 - ம் நூற்றாண்டின் இறுதியிலே தோன்றுவாராயினர் . இவர்களுள்ளே 
காலத்தானும் பெருமையானும் முற்பட்டு விளங்குபவர் சிதம்பர 
ரேவணசித்தர் ஆவர் . இவர் உபகரித்த நிகண்டு கி . பி . 1594 -ல் இயற் 
மப்பெற்றதென அதன் பாயிரத்தால் அறியக்கிடக்கின்றது . இந்திய 
தேசசரித்திரத்தில் 16 -ம் நூற்றாண்டினிறுதி மேனாட்டார் வரவுக்கால 

மாய்ச் சரித்திரகதியையும் நாகரிகப்போக்கினையும் மாற் 
அகராதி 

றிப் பலவகை யு ) திநலங்களையும் விளைத்தற்குரிய 
நிகண்டு , 

அங்குரார்ப்பணகாலமாய் அமைந்து நின்றது போலவே , 
தமிழ்மொழிச் சரித்திரத்தின் கண்ணும் அஃது அத்துணைச் சிறப் 
புடையதாயமைந்திருப்பது உய்த்துணரத்தக்கது . இரேவணசித்தர் 
எழுதிய நிகண்டு நூலின் பெயர் அகராதிநிகண் டென்பது . பெயருக் 
கேற்ப இக்கெண்டு அகராதிக்கிரமத்தில் அமைந்திருக்கின்றது . தமிழ்க் 
கருவி நூல்களுள் இந்திகண்டுதான் முதன் முதல க இவ்வாறு அமைந் 
துள்ளது . எளிதிலே நோக்கியுணர்தற்குற்ற இம்முறை 11 - ம் நிகண் 

* முத் தமிழ்வலோர் செப்புமிப் பெயராகுமே , முத் தமிழோர்கள் செப்பு 
மிப் பெயராகுமே என்று மதுரைத்த மிழ்ச்சங்கத்துப் பிரதிகளிற் காணப்படு 
கிறது . 


முன்னுரை 


13 


டின் விருத்தியம்சமேயென்பது தெளிவாம் . இம் முறையைத் தமிழிற் 
கொணர்ந்ததுதானும் யாவராலும் போற்றத்தகும் ஓர் அரிய செயலர்ம் . 
இதன்மேலும் அகராதியென்று தற்காலத்திற் பிரசித்தமாய்வழங்கும் 
பெயரினை முதன் முதல் ஆக்குவித்து ஆட்சியிற்கொணர்ந்த பெருமை 
யும் இரேவணசித்தர்க்கே உரியது . அகராதி என்ற புதுச்சொல்லினை 
யும் நிகண்டு என்ற பழஞ்சொல்லினையும் ஒன்றாக இயைத்து அருசி 
தோன்றாவண்ணம் அமைத்த நயமும் பாராட்டத்தக்கது . வடமொழி 
வில் அகாராதி நிகண்டு என்னும் நூலொன்று உளதாகப் பெயர்மாத்தி 
ரையிற் கேட்கப்படுகின்றது . இதன் காலம் முதலிய விவரங்களொன்றும் 
அறிதற்கில்லை . தமிழில் இயன்ற இந்நிகண்டு நூல் முதன் முதல் பல 
வருடங்கட்குமுன் பதிப்பிக்கப்பெற்று வெளிவந்ததாகும் . பின்னர் 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்தாரால் 1921 - ல் வெளியிடப்பட்டது . இரண்டு 
பதிப்பிலும் திருத்தமடையாத இடங்கள் பலவுள்ளன . 


நூல் இயன்றுள்ள முறையை , 


................ அகர முதலாய் 
மதித்தெழு வகார வர்க்க மீறாய் 
மொழிமுத லெழுத்து நூற் றொருநா லடைவே 
மொழிதரு சூத்திர முதற்பதந் தோறும் 
வருபெயராதிப் பொருளா யெடுத்தே 
ஒருபெயர் முதனாற் பத்தா றீறாய் 
நிகழ்தர வுரைக்குந் தொகைதனக்கு 


என்று வரும் பாயிரத்தால் அறியலாகும் . 


அகராதிமுறை யென்றுகூறியவளவிற் பொருள் விளக்குதற் கெடுத் 
துக்கொண்ட சொற்கள் யாவும் தற்காலந்துள்ள அகராதியிற் காணும் 
கிரமத்தை முற்றுங் கைக்கொண்டு நூல் அமைந்துள்ளதென் . எண்ணு 
தல் தவறு . சொற்களின் முதலெழுத்துக்கள்மாத்திரம் அங்கனம் 
அமைந்தனவேயன்றி இரண்டாமெழுத்து முதலியன அந்நியமத்திற் குட் 
பட்டுவந்தனவல்ல . அறியும் , அ காவர்க்கப் பெயர்கள் முதலியன 
அம்முதலொருபெயர் , அம்முதலி ருபெயர் , அம் முதன் முப்பெயர் : என் 
றிங்கனமாக வசக்கப்பெற்று நூல் முடிகின்றது . 


முன்னுரை 


கைலாச 


நிகண்டுப் பொருள்களைப் பன்னிரு தொகுதிகளாக வகுத்துத் 
திவாகரரும் மண்டலபுருடரும் பிரசாரத்திற்குக்கொணர்ந்த முறையை 
விடுத்துப் பிங்கலந்தையிலுள்ள முறையை மேற்கொண்டு சிறந்த கருவி 
நூலாக விளங்குவது ‘ கைலாசநிகண்டு சூளாமணி யென்பதாம் . 

இதன் பிரதியொன்று தொன்னூற் கருவூலமென்று சொல் 

லத்தகும் திருமேனி இரத்தினகவிராயர்பாம்பரையினர் 
நிகண்டு . 

வீட்டிலிருந்து கிடைத்தது . இதனை இயற்றியோர் வர 
லாறுங் காலமும் சிறிதும் அறியக்கூடவில்லை . நூற்பெயரை நோக்கும் 
போது மண்டலபுருடரியற்றிய நிகண்டுசூடாமணிக்குப் பிற்பட்டதா 
யிருக்கவேண்டுமெனத் தோன்றுகிறது . கைலாச 

கைலாச என்ற அடை 
மொழியால் இதனை இயற்றியவர் சைவரென்பதும் கைலாசம் என்ற 
பெயரினரென்பதும் ஊகித்தல் கூடும் . ஏட்டுப்பிரதியின் நிலைமையி 
னின்று அதனை எழுதி முற்றியது சுமார் இருநூறு வருடங்களுக்கு 
முன்பாக இருக்கலாமென்று கொள்ளலாம் , 

சுமார் 300 வருடங்கட்கு 
முன்னர் இந்நிகண்டு இயற்றப்பட்டிருக்கலாமென்று கொள்ளுதல் உண் 
மையினின்றும் இழுக்காது 


இது பிங்கலந்தையின் வழிப்பட்டதென்பது விண்ணவர்வகை , 
விண்ணின்வகை , மண்ணின்வகை யெனத்தொடங்கிச் சென்று ஊர்வன 
இ.பதியாக வரும் 49 பகுப்புக்களாலும் , இறுதியில் ஒருசொற்பல் 
பொருடபெயர்களை வைத்திருக்கும் முறைமையாலும் அறியப்படும் . 
ஆனால் இறுதிப்பகுதி பிங்கலந்தையின் முறையைத் தழுவியதன்று ; 
ஓரெழுத்தொருமொழி , ஓரெழுத்தொற்றொருமொழி , ஈரெழுத்தொரு 
மொழி , ஈரெழுத்தொற்றொருமொழி , மூவெழுத்தொருமொழி , மூவெ 
ழுத்தொற்றொருமொழி , நாலெழுத்தொற்றொருமொழி என்ற ஏழு பகுப் 
புக்களையுடைபதாய்க் கணப்படுகின்ற தா . ஓரெழுத்தொருமொழியிற் 
றவிரப் பிறபகுப்புக்களில் , அகராதிமுறை காணப்படவில்லை சூத்திரங் 
ரூ.1. பிங்கலந்தைச்சூத்திரங்களை அடியொற்றியேயுள்ளன . உதாரணமாக , 
அடியில்வரும் ஓரெழுத்தொற்றொருமொழிச் சூத்திரங்களைக் காண்க : 
27 . ஒரிடைச் சொல்லு மூசைக்குங் காலமும் 

பேசில் வறிதும் பெருமையுங் கொன்னே 
அச்சமு மாங்கதற் காகு மென்ப . 


15 


முன்னுரை. 


23. காற்றும் வழியுங் காலும் பொழுதும் 

கூற்றும் அளவையும் குவிதே ருருளையும் 
காம்புந் தறியுங் கண்ணெ னுருபும் 
வான் கொடிப் படரு மரமும் புதல்வரும் 
சரிபுன லோடைத் தாழ்ந்த வதியும் 

உரியதோ ரிலக்கமு மூரைக்குக் காலே . 
29 , அருக்கன் முதலா வாய்ந்த வொன்பதும் 

வலியுங் கொள்கையும் வல்லிடை யூறும் 

கொலையும் பிசினமுங் கோளெனத் தகுமே . 
இப்பகுதி யமைந்துள்ள முறை பயன்றருவதன்றெனல் வெளிப்படை . 

இந்நூல்தோன்றி ஒரு நூற்றாண்டிற்குப்பின்னர் , மிகவும் எளிதான 
முறையொன்றைக்கைப்பற்றிப் பல்பொருட்சூளாமணி யென்ற நிகண்டக 

ராதியொன்று இயற்றப்பட்டது . இதன் ஆசிரியர் மடசை 
பல்பொருட் 
சூளாமணி 

என்றவூரினரும் , சிதம்பரபாரதி என்றவரின் புத்திரரு 
மாகிய ஈசுரபாரதியாவர் . மடசை என்பது ஸ்ரீவில்லிபுத் 

தூரையடுத் தள்ள மடவார்வளாகமென்ற ஆசாக இருக்கலா 
மென்று தோன்றுகிறது . 

இவர் நூல்செய்தகாலம் கி . பி . 1700. இவ் 
விவரங்கள் , 
“ கொல்லமெண்ணூற் றெழுபத்தா றெனக்கணிதப் பாவாணர் 

குறித்த வாண்டின் 
மல்குபுகழ் விக்கிரம வருடத்தா வணிமூல 

வளஞ்சேர் நாளில் 
நெல்லைநகர் வடிவுவந்த வேய்முத்தைப் பணிந்துலகி 

னெடுநா ணிற்கப் 
பல்பொருட்சூளாமணியை யீசுரபா ரதிதமிழாற் 

பாடி னானே 
சிதம்பரபா ரதிபாலன் புகழ்மடசை யுடையவளாந் தேவி செம்பொற் 
பதம்பணிசெங் கைத்தலத்தா னீசுரபர் ரதியெனுநூற் பாவ லோனே " 


நிகண்டு . 


என்ற பாயிரச்செய்யுட்களால் உணரலாகும் அமரகோசமென்னும் 
வட நூலைப் பின்பற்றி இவரும் தமது நூலை மூன்று காண்டங்களாகப் 


16 


முன்னுரை. 


பகுத்து முதற்காண்டம் ஒருசொல் லொருபெயர்த்தொகுதியாகவும் , 
இரண்டாங்காண்டம் ஒருசொற் பல்பொருட் டொகுதியாகவும் , மூன்றாம் 
காண்டம் பல்பெயர்க்கூட்டத் தொருபெயர்த்தொகுதியாகவும் அமைத் 
திருக்கின்றனர். இது , 

தோன்றுகாண் டச்சடையான் றொல்சீர்சேர் நாம நூன் 
மூன்றுகாண் டத்தான் மொழிகின்றேன் - ஆன்ற 
குமாசிங்கத் தின்கருணை கொண்டுவட நூல்சேர் 
அமரசிங்கத் தின் சிறப்பி னால் , " 
நாவுவந்த பல்பொருட்சூ ளாமணியைப் பாரில் 

நாட்டியசீர் முதற்காண்ட மென்னும் பேர்தான் 
பூவுவந்த வொருபெயசோர் பொருளே யாகும் 

போற்றிரண்டாங் காண்டம்பல் பொருளி னோர் சொல் 
சேவுவந்த நெல்வேலிப் பெருமா னீன்ற 

செவ்வேளின் றிருவருளாற் றேந்து நான் சொல் 
பாவுவந்த பெயர்மூன்றாங் காண்ட மாகும் 

பலபெயர்க்கூட் டத்தொருபேர் பலவுந் தானே . " 


என்ற செய்யுட்களால் உணரலாகும் முதலிரண்டுகாண்டங்களும் 
அகராதிமுறையிலேயே அமைந்துள்ளன ; மூன்றாங்காண்டமும் அவ் 
வாறே அமைந்திருத்தல்வேண்டும் . உசிமையிற்சிறந்த நண்பர் திரு 
வாளர் எம் . பி . எஸ். துரைசாமிமுதலியா பவர்கள் ஆழ்வார்குறிச்சியில் 
கங்கள் வீட்டிலிருந்த இந்நூற்பிரதிபை மிக்க அன்போடு உ 

உதவினார் 
கள் . இப்பிரதி இறுதியிற் குறைவுடையதாயிருத்தல் வருந்தத்தக்கது . 


இந்நூல் தோன்றி 32 வருடங்கட்குப் பின்னர் மேனாட்டுப் புலவ 
ரான வீரமாமுனிவர் சதுரகராதி இயற்றினார் . இதன் கண்ணுள்ள 
முதன் மூன்று அசாதிகளும் பல்பொருட்சூளாமணியின் மூன்றுகாண் 

டங்களையும் ஒருவாறு ஒத்திருத்தல் நோக்கத்தக்கது . 
சதுரகாசதி இவ்லகராதி , இயற்றப்பெற்ற சிலவருடங்களுக்குள்ளே மிக 

வும் பிரபலமெய்திற்று , தமிழ்நாட்டில் தமிழ்வித்வான்கள் 
விடுகளிலெல்லாம் இதன் பட்டுப் பிரதிகள் காணப்படுகின்றன . தமிழக 
ராதியின் சரிதத்தில் இந்நூல் ஒரு முக்கபஸ்தானம்பெம் ரவிளக்கு 
கின்றதென்று மட்டுங்கூறி ஈண்டு அமைகின் ? 

அமைகின் றன் , 


முன்னுரை. 


17 


சதுரகராதி மிக்க உபயோகமுள்ள கருவி நூலாயமைந்தாலும் , தமி 
ழறிஞர்கள் அதன் பெருமையை முற்றவுணர்ந்து போற்றி வந்தார்க 
ளென்று கூறமுடியவில்லை . தமிழாசிரியர்கள் நிகண் நிகற்றலையே பெரிதும் 

மேற்கொண்டுவந்தார்கள் . ஆதலால் அகராதி முறையையும் 
பொதிகை 
நிகண்டு . 

அதில் படக்குதற்குரிய பலப்பகுதிகளையும் செம்மை செய்த 

லில் அவர்களுடைய முயற்சிசெல்லவில்லை. மீண்டும் நிகண்டு 
களை அகராதிக்கிரமத்தில் இயற்றுதலிலேயே மனமூன்றி நின்றார்கள் . 
இதற்குச் சான்றாக , சதுரகராதி வெளிவந்து சுமார் 40 அல்லது 50 
வருடங்கட்குப்பின்னர்த் தோன்றிய * பொதிகைநிகண்டினைக் கூறலாம் .. 
இந்நிகண்டின் பிரதியொன்று நண்பர் திருவாளர் C : R . நமச்சிவாயமுத 
லியா ரவர்கள் அன்புடன உதவினார்கள் . இதனை இயற்றிய ஆசிரியர் 
கல்லிடைநகரினரான சாமிநாதகவிராயராவர் . இவர் ‘ நாமதீப நிகண்டு 
இயற்றிய சிவசுப்பிரமணியக்கவிராயரின் தந்தையா ரென்பது , 


எந்தை பொதிகைநிகண் டென்றோர் சொற் பல்பெயரே 
தந்தனன் காண் 


( * வேதகிரிமுதவியார் தமது இலக்கியக்களஞ்சியத்துள் பொதியநிகண்டு 
என வொரு நூலைக்கூறி அதினின்றும் பின்வருஞ்செய்யுளைக் காட்டுவர் : 
கட்டு மீட்டுக்கு மணலினின் மருகல் தன் னெடை குறைதலில் லாமை 
கொட்டு ஈடின மின்மையா ணிக்குக் கூறுமாற் றறிவித்தல் சோதி 
விட்டுவிட் டொளிர் தல் மிகுபுடத் திருத்தல் வெவ்வழல் வென்றியைக் கொள்ளல் 
கட்டிசாய்த் திடுகிற் பள்ளங்கொண் டதிக கனங்கொளல் கனகலக் கணமே . 


பொதிசைநிகண்டு நூற்பாவகவலால் அமைந்திருத்தலின் , இந்நிகண்டு 
பிறிதொரு நூலாயிருத்தல் 

வேண்டும் . கனகலக்கண முதலிய பொருள்களும் 
பொதிகைநிகண்டு சைக்கொண்டுள்ள முறையில் வரத்தக்கனவல்ல . இங்ஙன 
மே ஔவைநிகண்டு என வொன்றைக்கூறி அதினின்றும் கீழ்வருஞ்செய்பு 
ளைக் காட்டுவர் : 


பதினாறுவகை வாசப்பொருள் . 


“ ஏலந்தக் கோலஞ் சூட னிலவங்கஞ் சாம்பிராணி 
காலஞ்செல் லகில்சந் தோங்கு கத்தூரி புமுகு மௌவல் 
கோலமார் மருக்கொ மூர்து ( வெட்டி) குங்கும மிலாமிச் சம்வேர் 
சாலுஞ்சண் பகஞ்சவ் வாது சாற்றுஞ்சோ டசவா சப்பேர் "] 


18 


முன்னுரை: 


( 


வை 


என்று அந்நூலிற் பயின்றுவரும் பாயிரவடிகளால் அறியலாகும் . 
அகராதிநிகண்டு முதலியவற்றைக்காட்டிலும் ஒருசில அம்சங்களில் 
இந்நிகண்டு செம்மையெய் கியது . இவ்வகை நூல்களிற் பல்பொருட் 
சூளாமணியிலுள்ளது போல் ஒருசொல்லொருபொருள் , பல்பொரு 
ளொ ருசொல் முதலிய பாகுபாடுகளும் , அகராதிநிகண்டிலுள்ளது போல் 
அம்முதலொருபெயர் , அம்முதலிரு பெயர் முதலிய பாகுபாடுகளும் 
வேண்டாதனவாம் . இப்பாகுபாடுகள் இந்நிகண்டில் அறவேயொழிக்கப் 
பட்டன , அன்றியும் அகராதிநிகண்டு முதலியன மொழிமுதலெழுத் 
தின்முறையைக் கவனித்தனவேயன்றி இரண்டாவதெழுத்து முதலிய 
வற்றின் முறையைச் சிறிதுங் கவனித்தில . உதாரணமாகப் பின்வருவன 
வற்றைக் காண்க . 

1. அரனென் பதுவே சங்கர னாகும் . 
2. அம்பிகை யென்ப துமையவள் பெயரே . 
3. அயான வேத னாமென நுவல்வர் . 

அகராதிநிகண்டின் முதல் மூன்று சூத்திரங்களாம் . 
பொதிகை 

கைநிகண்டிலே மொழிமுதலெழுத்தின்கிரமம் 
பெற்றிருப்பதோடு , இரண்டாமெழுத்துக்களும் ஒரே மெய் அல்லது 
உயிர்மெய்யெழுத்தின் சார்பினவாயிருக்கவேண்டுமென்றநியதி கையாளப் 
பெற்றிருக்கின்றது . உதாரணமாக , 
1 , அகந்தருவுங் குறையும் வெற்பு மனையும் 
அகமு முள்ளு மான் மாவு மகப்பொருளும் 
இடமும் பாவமு மல்லவு மாகும் . 
2 , அகைத்த லறுத்திடலு மொடித்தலு மீர்தலும் 

வேதனை யும்மென விளம்பினர் புலவர் , 
3. அகப்பா வண்மதில் மேடையு மதிலும் , 
என்று வரும் முதன் மூன்று சூத்திரங்களை நோக்குக. 
நிகண்டு நூலினை அகராதியோடு ஒத்தநிலையிற் 

கொண்டுவருதற்கு 
வேண்டும் செயற்பாடுகளெல்லாம் கடைபோக முடிந்தன . 

அகராதிநிகண்டின்ம : பிலே வந்த இந்நூல்கள் அங்கங்கே பயிலப் 
பெற் வந்தனவாகர் சரிக் ந ேதயன்றிங் புலவர் குழாத்துட் 


அனுசரிக்கப் 


இவ்வாறாக , 


முன்னுரை 


19 


பல 


பெரிதும் போற்றப்பெற்றனவாகத் தெரியவில்லை. அகராதி கேண்டின் 
ஏட்டுப்பிரதிகள் தமிழ்நாட்டிற் சென்னை முதல் நெல்லையீறாகப் 
விடங்களிலும் காணப்படுகின்றன . 

இதனால் இந்நூல் மிக்க பிரசார 
மெய்தியிருந்ததென்பது விளங்கும் . எனினும் மண்டல 
அரும்பொருள் 
விளக்கங்கண்டு புருடர் ஏற்றிய சூடாமணி யென்னும் வாடாத நிகண்டு 

விளக்கின் முன் இரேவண்சித்தர் முதலியோர் இயற்றிய 
நூல்கள் ஒளியின்றி மங்கிப்போயினவென்றே கூறவேண்டும் . தமிழ் 
கற்பாரிடையே சூடாமணியிற் பதினொரந்தொகுதியளவு வேறு எவ் 
வகைக்கண்டும் ஆதரிக்கப்படவில்லையென்பது திண்ணம் . 

தமிழ் 
மக்கள் தங்கள் முன்னோர்முறைபைக் கைவிடுத்து , ஆங்கிலமுறையிற் 
கல்விபயிலத்தொடங்கியகாலம்வரை இந் நிகண்டே ஓதிவரப்பெற்ற 
தாகும் . இத்துணையாகப் போற்றப்பெறுதற்கு ஒரு முக்கியகாரணம் 
அனுகூலியாயிருந்திருக்கலாமென்று தோன்றுகிறது . அகராதி நிகண்டு 
முதலியன 

நூற்பாவாலியன்று பரந்து கிடத்தலினாலே 
பண்ணுதற்கு எளியவல்ல . மனனம்பண்ணி ஞாபகத்திற் சேமித்து 
வைத்தலே நன்றெனக்கொண்ட நம்முன்னோர்க்குச் சூடாமணி நிகண்டு 
போன்றனவே நல்ல கருவி நூலாகப் புலப்பட்டன . திவாகரம் , பிங்கலம் 
முதலியன புலவர்பெருமக்களா லன்றிச் சாமானியராற் போற்றப் 
பெறாமைக்கு இதுவும் ஒருகாரணம் . ஆகவே அகராதி நிகண்டின் 
மாபில் நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் பொழுதே சூடாமணியிற் 
பதினோராந்தொகுதியின் மரபினும் நூல்கள் தோன்றிக்கொண்டிருந்தன. 
இவ்வகையிலே இயற்றப்பெற்ற நூல்களுள் , காலத்தால் மிக முந்தியது 
அரும்பொருள்விளக்கநிகண்டு , அதன் சிறப்பியல்புகளைக் குறித்துப் 
பின்னர்க் கூறுவோம் . 


மனனம் 


இந்நூல் தோன்றிச் சுமார் ஒரு நூற்றாண்டுக்குப்பின் , அஃதா 
வது சுமார் கி.பி. 1850 - ல் பதினொராந்தொகுதியின் நெறியையே பின் 
பற்றி நாநார்த்த தீபிகை என்ற ஓரிய நூல் இயற்றப்பெற்றது . 
நிகண்டு வடமொழிச்சொற்களைப் பெரிதும் மேற்கொண்டுள்ளது . தமிழ் 
மொழிக்கும் வடமொழிக்கும் உள்ள தோடர்பு : அனாதி ; இத்தொடர்பு 
காலகதியை யொட்டிப் பலவகையானும் விரிந்து கொண்டே வந்திருக் 
கிறது . தமிழிற் புலமைமிக்க பெருமக்களனை வரும் வடமொழிபையும் 


20 


முன்னுரை . 


அடைமொழி 


நன்கு பபின்றிருந்தனர். பாம்பரைத் தமிழ்ப்புலவர்கள் இல்லங்களில் 
வடமொழி நூற்பிரதிகளும் காணப்படுதல் இதற்குத் தக்கசான்றெனக் 
கூறலாம் . கல்வியறிவு மிக்கில்லாத தமிழ்மக்களும் வடமொழிப்பதல் 

களை மிகுதியாகக் கையாளத் தொடங்கினர் . வில்லிபுத்து 
நாநார்த்த 
தீபிகை ராழ்வார் போன்ற புலவர்களும் வடமொழியைப் பெரி 

துங் கலந்து நூலியற்றிவந்தனர் . தர்க்கம் , ஜோதிஷம் 
முதலிய சாஸ்திரப் பயிற்சிக்கும் வடமொழியுணர்ச்சி அத்தியாவசியமா 
யிருந்தது . 

காரணங்களால் வடமொழிப்பதங்களின் பொரு 
ளுணர்ச்சியும் இன்றியமையாததா மென்பதை யுணர்ந்து அப்பதங்களை 
மிகுதியாகச் சேர்த்துச் சுமார் 1100 விருத்தங்களால் அமைத்த பெரு 
நூலாகும் இந்த நாநார்த்ததீபிகை , இதன் கட் பயின்றுள்ள வடசொற் 
களிற் பல வடநூல் களினும் அருகியே வருவனவாம் . 
புணராது பொருள்களைப் படித்திருப்பது இந்நூலின் பிறிதொரு நப 
மாம் .இதனை இயற்றியவர் இப்பொழுது சென்னை ஸர்வகலாசாலையில் 
தமிழ் ரீடராயிருக்கும் திருவாளர் அநவர தலிநாயகம்பிள்ளையவர்களின் 
பிதாமகராகிய முத்து சாமிப்பிள்ளையவர்க ளாவர் . 

நண்பர் அநவரத 
விநாயகம்பிள்ளையவர்களின அன்பினால் இந்நூல் முழுமையும் யான் 
பார்க்கநேரிட்டது . 

நாநார்த்த தீபிகை தோன்றிச் சுமார் 25 வருடங்கட்குப்பின்னா, 
1874- ல், யாழ்ப்பாணத்து வைத்தியலிங்கம்பிள்ளை பென்பவர் 
சிந்தாமணி சிந்தாமணி நிகண்டு எனப்பெயரிய நூலொன்று இயற்றி 

நிகண்டு . அச்சிடுவித்தனர் . இதுவும் பதினொாந் தொகுதிமுறை 
யில் , தீபிகையைப்போல் வடமொழிச்சொற்களை மிகுதியாய்ச் சேர்த்து 
அமைத்த சிறியதொரு ஏலாம் . 
“ நேர்செறி இளைஞ ரேசர்சொற் கொருபொரு ணோ யோரப் 

பார்செறி நிகண்டு சிந்தா மணியெனப் பகர்வ னொன்றே 
என்று ஆசிரியர் கூறுதலால் இஃது ஒருசொல் லொருபொருள் கூறும் 
நூலென்றறியலாம் . இசி 400 விருத்தங்களாலாயது . ஆசிரியர் 
தாமே ஓர் உரையும் வகுத்திருக்கின்றனர் . 


இற்றைக்குச் சுமார் 12 வருடங்கட்கு மன்னர் , வீரராகவபுரத்திற் 
பி பலவக்கீலாயிருந்த திருவாளர் பூமிநாதமுதலியாரவர்களின் தந்தையா 


முன்னுரை 


21 


ரும் , வீரவநல்லூர் வாசியுமாகிய நா . அருணாசலநாவலரவர்கள் பதி 
னோராவது விரிவு நிகண்டு எனப் பெயரிய நூலொன்று விருத்தப்பாவால் 

இயற்றி உரையும் வகுத்திருக்கின்றார்கள். குறித்த 
விரிவு நிகண்டு , 

நாவலரவர்கள் காலஞ்சென்று இப்பொழுது சுமார் 25 
வருடங்கள் இருக்கலாம் . இந்நூற்பிரதி , திருநெல்வேலிவக்கீல் திரு . 
வாளர் . வி . எஸ் சங்கரசுப்பி. மணிய முதலியா ரவர்களால் அன்புடன் 
உதவப்பட்டது , விரிவு நிகண்டு சூடாமணிநிகண்டினை யாதாரமாகக் 
கொண்டு அதன் முறையையே பின்பற்றிப் பல வழக்குச்சொற்களும் 
பொருள்களும் கூட்டப்பெற்றுத் தன் பெயருக்கேற்ப மிக விரிவாக 
அமைந்துள்ளது . இது பின் வரும் காப்புச்செய்புளால் அறியலாம் : 


‘ பொன் பொலி வீரை வேணிப் பூமிந தன்றன் றாசன் 
முன்புறு நிகண்டோ டேனை முது மொழிப் பொருள னேகம் 
இன்புறு மெது கையாக வியற்றுமிக் கெண்டை மேலோர் 

பைமை கருத்துட் கொள்ள வருள்செ யைங்கரமா தேவே 
நூலின் இறுதிப்பகுதி பலவாறாகச் சிதைந்து காணப்படுதலினாலே 
செய்யுட்டொகை நிச்சயிக்கக்கூடவில்லை . தெளிவாக அறிவது 1036 
செய்யுட்கள் ; பல செய்யுட்கள் எண்ணிடப்பெறா துள்ளன . ஆகவே , 
1100 செய்யுட்கு மேற்பட இந்நூலில் உள்ளனவென்று கொள்ளலாம் . 
வழக்குச்சொற்கள் புக்கு இது மிக விரிந்த நூலாதலைக் கீழ்வருஞ் 
செய்யுட்களால் அறிக : 

அகமிடம் பாம்பு தானி யம்புவி பள்ள முள்ளோ 
டகலியப் பொதுவே தண்ட மாகாய மாழ 

மான்மா 
பகலனே ழுருபு இக்கம் பாவமுள் ளிடமோர் 
தகுதியில் குணம்.வீ டோடு சாருபத் திரவம் நெஞ்சாம் . 
‘ கடம்மலே பிரும லே : ர்வ கைக்கடுக் கன்கா தோலை 
பம்மல்மா சோடு மக்கல் குரலடைப் பென்பர் பாரோர் 
பாமல்மந் திப்பு மூடல் பொருத்திக்கட் திகைமக் தாரஞ் 
செம்முத லைம்பே சென்பர் சீமாட்டி தலைவி செல்வி . 


திருநெல்வேலிப் பிரதேசத்துள்ள வழக்குச்சொற்கள் இதன் கண் 
மிகுதியாயுள்ளமை இந்நூலின் சிறப்புக்களுள் ஒன்றாம் , 


22 


முன்னுரை 


( 


து காறுங் கூறிய ஒருசொற் பலபொருள் நிகண்டுகளிலே சொற் 
களும் செய்யுட்டொகையும் வரவரப் பெருகிக்கொண்டே போவது உய்த் 
துணரத்தக்கது . சூடாமணி கெண்டிற் பதினோராந்தொகுதியில் 310 
செய்யுட்கள் தரப்பட்டுள்ளன வேதகிரி முதலியாருடைய நூதன 
சூடாமணியில் 583 செய்யுட்கள் 

583 செய்யுட்கள் இருக்கின்றன . அரும்பொருள் 
விளக்கநிகண்டினை நோக்கினால் ஒரு பிரதியில் 700 செய்யுட்களும் பிறி 
தொரு பிரதியில் 740 செய்யுட்களும் உள்ளன நாநார்த்த தீபிகையில் 
1100 செய்யுட்கள் காணப்படுகின்றன . விரிவு நிகண்டின்கண்ணும் இவ் 
வெண்ணிற்கு மேலாகவே செய்யுட்கள் உள்ளன . இவ்விரிகிற்குக் காரணம் 
யாது ? மேலைநாடுகளிலே சமீபத்திலே நிகழ்ந்த கோரயுத்தத்தின்பபனாக 
நூற்றுக்கணக்கான புதிய சொற்கள் அந்நாட்டு மொழிகளிற் புகுந்தன 
வென் றறிகின்றோம் . பிறமொழி பேசும் மக்களோடு பல்வேறு காரணங் 
களால் நெருங்கி யூடாடுவதனாலும் , புதிய சொற்கள் மீளாக்கடனாக 
வாங்கப்பெற்று அம்மொழிகளில் வழங்குகின்றன . பிரகிருதிதத்துவ 

ஆராய்ச்சி நாடோறும் பெருகப் பெருக ஆயிரக்கணக்கான 
நிகண்டுகளிற் 
சொற்கள் பல் சொற்கள் ஆங்கில முதலிய மொழிகளிற் புகுந்து நிலவு 

வதும் கண்கூடே , பிரகிருதியை மேன்மேலும் வெற்றி 
மும் முறையும் 

கொள்ளுவதாலும் நூதன யந்திரங்கள் மேன்மேலும் 
இயற்றுவதாலும் பொதுஜனங்களின் அனுபவம் முதிர , அதன்வாயி 
லாக அம்மொழிகளிற் புகுந்து பயிலுஞ் சொற்கள் வரம்பின்றியுள்ளன . 
ஒருமொழியைப் பேசும் மக்களது அறிவும் அனுபவமும் நாகரிகமும் 
வியாபகத்தன்மையும் பெருகப்பெருக , அம்மொழியிலுள்ள சொற்களும் 
பெருகிக்கொண்டே செல்வனவாம் . இவ்வகையான காரணங்களாலே 
சூடாமணிக்குப்பின் சொற்கள் பெருகியதெனக் கூற முடியவில்லை . இது 
நிகண்டின் காலமாகிய 16 - ம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து அர 
சியல்மாறுபாடுகள் பற்பல ஏற்பட்டன வென்பது உண்மையே . பிற 
மொழி பேசும் மக்களோடு தமிழ்மக்கள் 

தமிழ்மக்கள் ஊடாடிவந்தனரென்பதும் 
மெய்யே . எனினும் , இவற்றால் நிகண்டுகளுட் புகுந்த சொற்கள் மிகச் 
சிலவை யாகும் . தமிழ்மக்களில் ஒருசிலரை வரம்புகடந்து ஆட்டி 
வந்த 

வடமொழிப்பேராசையே இம்மொழிப்பெருக்கிற்கு முக்கிய 
காரணமென்று தோன்றுகிறது . தமிழில் நூல்வழக்கினும் உலகவழக் 
கிலும் புகுந்து தமிழ்மயமாய் மாறிவிட்ட வடசொற்கள் இந்நிகண்டு 


ய காரண 


முன்னுரை. 


23 


களில் இடம்பெறுதல் அத்தியாவசியகமே . இவையேயன்றி இருவகை 
வழக்கினும் பயிலாத சொற்களும் வடமொழியிற்றானும் மிக அருகியே 
வரக்கூடும் மொழிகளும் இவற்றிற் காணப்படுகின்றன . அனுபவ 
வாயிலாக வந்த சொற்கள் ஒரு மொழியில் நிலைபெறுவனவே யன்றி , 
மேற்கூறியவாறு புகுத்தப்பெற்ற கடன்சொற்கள் வ்ழக்கிற் புகுதல் 
தானும் அரிதாம் . கீழ்வரும் உதாரணங்களைக் காண்க : 

“ பகவனே யீசன் மாயோன் பங்கயன் சினனே புத்தன் 
பகலேநா ளொருமு கூர்த்தம் பகலவ னடுவே தேசு 
மகாமே சுறாப் பூந்தாதாம் வசிகூர்மை வசியம் , வாளே 
அகமன மனையே பாவ மகலிட முள்ளு மாமே " 

இது சூடாமணியிற் ககாவெது கைச் செய்யுள் . இதன்கண் வட 
மொழிப் பதக்களும் தமிழ்ப் பதங்களும் விரவி வந்துள்ளமை காண 
லாம் . கூறப்பெற்ற வடசொற்கள் யாவுந் தமிழ் நூல்வழக்கிற் சாதா 
ரணமாய்க் காணக்கூடுஞ் சொற்களேயாம் . 

“ பேமே கடைய யற்சொ னாளும்நீர்க் கடம்பு மாகும் ; 
சாபமே யங்க தச்சொற் றனுவரை யாடே முப்பேர் ; 
கோபமே சீற்ற மீதல் குறிக்குமிந் திரகோ பப்பேர் 
யூபமே வேள்வித் தம்ப முபடை வகுப்பே மட்டை 
இஃது அரும்பொருள்விளக்கநிகண்டினுள் பகரவெதுகைச் செய் 
யுள் . இதன்கண் வந்துள்ள எதுகைச்சொற்கள் முழுவதும் வா - 
மொழிச்சொற்களே . எனினும் இவை நூல்வழக்கினும் உலகவழக் 
கினும் பயின்றுவருவனவேயாம் . 

“ சூநிர்த மினியமெய்ச் சொல்லு மங்களம் 
பேநில மிலந்தைக்காய் வருமுருங் கைப்பேர் 
தேநுகை யிளங்கற்ற மாதங் கப்பிடி 

சூநைகந் தனியண்ணம் வதைக்குஞ் சூழலே ”. 
இது நாநார்த்த தீபிகைச்செய்யுள் ; நகரவேதுகையைச் 

சார்க் 
தது . இதன்கண் வந்துள்ளன அனைத்தும் வடமொழிச்சொற்களாம். 
ஆனால் இவை தமிழில் நூல்வழக்கில் இது வரை பயின்றறியாதன ; ஒரு 
சில வடமொழி நூல்களினும் மிக அருகியே காணப்படுவன . 


24 


முன்னுரை. 


ஒருசொற் பல்பொருளைக்கூறும் இந்நிகண்டுகளிற் சொற்களும் 
பொருள்களும் பெருகி அதிகரிக்கம முறை கூர்ந்து நோக்குதற்குரியது . 
ஒருமொழிக்கே தனித் துரிய சொற்களுக்குப் பலபொரு ளிருத்தல் 
அசம்பாவிதமன்று ; பொருள்கள் குறைதலும் பலவாதலும் நெருங்கிய 
ஆட்சித்தொடர்புபற்றியேயாம் . . உதாரணமாக , ‘ அகழ் என்ற சொல்லை 
எடுத்துக்கொள்க . இதன் பொருளை அகழென்ப அகழி தொட்டல் 
என்று அரும்பொருள் விளக்கம் விரிக்கின்றது . தோண்டுதல் ( தொட் 
டல் ) என்ற வினையை புணர்த்துஞ்சொல்லாய்த் தோன்றிப் பின்னர்த் 
தோண்டப்பெற்ற அகழ்க்கிடங்கையும் ஆட்சி முறையான் உணர்த்திற்று . 
இக்காலத்தில் தோண்டுதல் என்ற ா ருளில் உலகவழக்கா மற்று , 
அகழ்க்கிடங்கு ஒன்றனயே அஃத ; உணர்த்துகின்றது . இச்சொல் 
பொருட்கே டுற்றது . இதற்கு மாறாக , ஆட்சிமுறைபற்றிப் பொருள் 
கள் விரிந்து பலவாகி நிற்குஞ் சொற்களும் மிகப் பலவாகவே இருத்தல் 
வேண்டும் . இவற்றிற்கு மேலாகப் பிறிதொருவகையாற் பொருள்பெரு 
கிய சொற்களும் உள . தமிழ்மக்கள் பிறமொழிமக்களோடு உறவாடிக் 
கலந்து பலதிறப்பட்ட வாழ்வுடையராய் மேன்மேலாக விருத்தியடைய , 
பிறமொழிச்சொற்கள் தமிழில் வந்து கலக்கல் இயல்பே . அவ்வாறு 
வந்து கலந்த சொற்களுள் வடமொழிச்சொற்கள் மிக முக்கியமானவை 
யென்று கருதத்தக்கன . அவை செய்யுள்வழக்கில் முதன் முதலாகத் 
தோன்றினவென்று கொள்ளுதற்கும் தக்க ஆதார முள 51 , செய்யுளீட் 
டச்சொற்களை யுணர்த்துமிடத்து ஆசிரியர் கொல்காப்பியனார் ‘ இயற் 
சொற் றிரிசொல் கிசைச்சொல் வடசொலென் - றனைத்தே செய்யு ளீட் 
டச் சொல்லே என்று கூறுான்றார் , இவ்வட சொற்களுட் பெரும்பாலன 
உச்சாரணபேத முதலியவற்றால் எளிதிலுணரத்தகும் பல்வேறு தனிச் 
சொற்களாயிருந்தபோதிலும் , தமிழில்வரும்போது ஒரேவடிவுபெற்றுச் 
சொல் ஒன்றாய் முடிந்து பொருள்கள் பலவா யமைகின்றன. 
மாக அகம் என்ற சொல்லை யெடுத்துக்கொள்க. இதன் பொருள் அக 
மான்மா மனையுள் ளுள்ள மகலம் வெற்படன் பா வப்பேர் ( அரும்பொருள் . 
13) என விரிக்கப்படுகின்றது .. ஆன்மா 

" உள் ( உள்ளம் 

உள்ளம் என்ற 
பொருள்களை நேராகவும் இலக்கணையாகவும்: உணர்த்தும் 

வடசொல் 
(சுஹ என்பர் . வொபு ( மலை ) என்ற பொருளுக்குரிய வடசொல் 
( சுமம் என்பது. பாவம் என்ற பொருளுக்குரிய வடசொல் ‘ சவம் 


உதாரண 


1 


முன்னுரை. 


251 


யென 


என்பது . இச்சொற்களெல்லாம் தமிழில் அசம் என்ற ஒரேவடிவத் 
தாங்கிப் பொருள்கள் ( 

பலபெற்று வழக்குகின்றன . இந்தெறியை மேற் 
கொண்டு தமிழ்மொழியில் வழங்கும் வடசொற்களால் பலபொருட் 
சொற்கள் அதிகரித்தன . பிறமொழிச்சொற்களும் இவ்வகையில் உதவி 
யிருக்குமென்றே தோன்றுகிறது . வடமொழிச்சொற்களில் உச்சாரண 
பேத முதலிய வேறுபாடுகளை யொழித்தது போலவே தமிழ்மொழிச் 
சொற்களிலும் சில வேபாடுகளை யொழித்துச் சொற்கிபையப் 
பொருள்களை விருத்திசெய்து கொண்டனர் . தகுதியற்ற சில விடங்களி 
லுங்கூட் இம்முறையைக் கைக்கொண்டுவிட்டனர் . உதாரணமாகக் கேவ 
ணம் என்ற சொல் ஆபாணங்களில் மணிகள் அழுத்தங் குழியென்று 
பொருள்படும் . இதற்கும் . ‘85:வணம் என்ற சொல்லிற்கும் உள்ள 
வேறுபாட்டினைபழித்துக் கோவணம் என்றதற்குக் கல்லழுத்துங்குழி 

வொ ? பொருளும் அரும்பொருள்விளக்க நிகண்டுட் கூறப்பட் 
டிருக்கிறது . ஒருசில இடங்களில் கேவணம் என்பதனைக் கோவணம் 
என்று பாமரர் கூறும் வழக்குப்பற்றி இங்ஙனம் பொருளுரைக்கப்பட்ட 
தெனச் சமாதானம் கூறலாம் . எனினும் நிகண்டாசிரியர் சொற்பொருள் 
களை இருவகைவழக்குக்களையும் முற்றநோக்கி வேறுபாடுகளை நன்கறிந்து 
நூலியற்றவேண்டுங் கடப்பாடுடையர் . இம்முறையிற் பிழைத்தமையி 
னாலே தமிழ் நிகண்களுட் புகுந்த சொல்வழுக்களும் பொருள் வழுக் 
களும் மிகப்பலவாம் . இவ்வாறாகப் பல்வேறுகாரணங்களாற் சொற்க 
ளும் பொருள்களும் பெருகிக்கொண்டேவந்திருக்கின்றன. 

சூடாமணிநிகண்டு 11 - ம் தொகுதியின்மரபிலே வந்த நூல்களிற் 
சாலத்தான் முந்தியது . இப்போது என்னால் வெளியிடப்பெறும் அரும் 
பொ நள்விளக்க கண்டென்பது முன்னரே கூறினேன் . இந்நிகண்டினை 
யியற்றிய அமருந்தையதேசிகர் வீரசைவமரபினர் ; சிவப்பிரகாச 

ரென்பவரின் புதல்வர் ; திருச்செந்தூரில் வாழ்ந்தவர் , 
அரும் பொருள் 
விளக்கங்கண்டு தமது ஞானாசிரியரும் தில்லைவாசியுமாகிய பச்சைக்கந்த 
காலம் வாலா.. தேசிகருடைய ஆணையைத் தலைமேற்கொண்டு , சூடாமணி 
முதலியன . 

நிகண்டு , உரிச்சொல் நிகண்டு , அகராதி நிகண்டு , கொதா 
நிகண்டு என்பனவற்றிலுள்ள ஒருசொற் பல்பொருட் பெயர்களைத் 
தொகுத்து , எதுகை முறையி லமைத்து 700 விருத்தங்களால் இந் 
நூலினை யியற்றினர் . இஃது அரங்கேற்றப் பெற்ற காலம் சாலிவாகன 

4 


26 


முன்னுரை, 


சகம் 1685 - ம் ஆ . சித்தி பானு, மாசிமாசம் , சிலநிசி பொருந்திய 
வெள்ளிக்கிழமையாகும் . 

எனவே கி.பி. 1763 - ல் இந்நூல் இரற்றி 
முடிந்தது . 

நூலாசிரியரைக் குறித்து வேறு யாதும் அறியக்கூடவில்லை. 
பச்சைக்கந்ததேசிகரைப்பற்றிய செய்திகளும் தெரிதற்கியலவில்லை . 
பச்சைக்கந்ததேசிகர் மடமொன்று சிதம்பரத்தின் கண் 
உள்ளது , 

இந்த மடத்தின் ஸ்தாபனாசாரியராகிய ஆகிப் பச்சைக்கந்த 
தேசிகரைக்குறித்துச் சிறியதொரு வரலா ? சித்தாந்த சிகாமணி 
என்னும் நூலின் முகவுரையில் அதன் பதிப்பாசிரியராகிய நாகி செட்டியா 
பவர்களால் தரப்பட்டுளது . 
அது வருமாறு : --- 

இவ்வாசிரியர் கன்னட தயத்திலே யவதரித்து , மல்லிகார்ச்சுன 
பர்வதத்திலே சிலகாலந் தவம்புரிந்த , 

தவம்புரிந் , சிவானுக்கிரகம் பெற்று , 
பின்னர்த் தென் திசைநோக்கி வருங்கால் வழியிலே சோமேசர் கட் 
டமுதளிக்கவுண்டு, மலையனூரை யடைந்து , அங்கே சலத்திற் பதிந்து 
கிடந்த மரகதக் கடகமான 3 தானே வந்து தமது திருமேனியிலே 
பச்சையொளி பரப்பிப் பிரகாசிக்கும்படி அற்புதங்காட்டிய நளி , அது 
கண்ட அரசனால் யானை முதலிய பல விருதுகளும் தந்து உபசரிக்கப் 
பெற்று , சிதம்பரத்தை யடைக் 12 , தெய்வீக மற்று விளங்கியிருந்தவர் . 
பச்சைக்கந்தவுடையர் என்பதும் வழக்கம் 


கி.பி. 1763 - ல் இருந்த பச்சைக்கந்ததேசிகருக்கு எத்தனை 
காலத்துக்குமுன் இம்மடம் ஸ்தாபிக்கப்பெற்றதென அறிதற்கில்லை. 
ஆனால் இறைமங்கலம் சிவப்பிரகாசசுவாமிகளின் ஞானாசிரியர் * சிவஞான 
பாலையதேசிகர் பச்சைக்கந்ததேசிக ருடைய மரபினரென்று கூறப் 
படுதலினாலே அவர் காலத்தில் ( அஃதாவது கி.பி 17 - ம் நூற்றாண்டின் 
முற்பகுதியில் ) இம்மடம் இருந்ததென்று தெரிகின்றது . 

இந் நூலாசிரியர் ஆகார நூல்களாகக் கொண்டவற்றுள் அகராதி 
நிகண்டு மொன்றென்பம் கூர்ந் தணரத்தக்கது . இந்நிகண்டு இயற்றிய 
வர் இரேவணசித்தரென்று முன்னரே விளக்கப்பட்டது . வீரசைவர்க 
ளுடைய மூல : சாரியரு ளெ ருவர் சேவணாசாத்ரியர் என்பது பிரசித்தம் . 

‘ சிவஞானபாலையர் சிச்சென்றும் வீரசைவமரபினால்லரென்றும் ஒரு 
சாரார் கூறுவர் . 


21 


முன்னுரை 


எனவே அகராதிநிகண்டின் ஆசிரியர் வீரசைவ பாவர் , சிவப்பிரகாச 
சுவாமிகளுக்கு இவர் ஒரு தலைமுறை முற்பட்டவர். வீரசைவர் 
பெரும்பாலுங் கன்னடதேசத் தொடர்புடையராதலினாலே , இவர் தம் 
நிகண்டுள்ளே கன்னடச்சொற்கள் பலவற்றைச் சேர்த்திருக்கின்ற 
ரென்று எண்ண இடமுண்டு . அகராதிநிகண்டினை அரும்பொருள் 
விளக்கநிகண்டு பலவிடங்களில் அடியொற்றிச்செல்வது 

காணலாம் . 
அருமருந்தைய தேசிகரும் வீரசைவரா தல்பற்றி அந்நூலை விசேடித்துப் 
போற்றியிருப்பரென்பது கூறவேண்டா . 

இவ்வாசிரியர் வாழ்ந்த இடம் திருச்செந்தூர் என்பது முன்னமே 
குறிக்கப்பட்டது . இந்த நகரம் வீரசைவர் மிக்கு விளங்கிய இடமாகும் . 
சிவப்பிரகாசசுவாமிகள் இந்நகரத்திற்குச் சென்ற நிசோட்டக யமக 
வந்தாதி பாடிய வரலாறும் அது வீரசைவத்தொடர்புடையதென்பதை 
விளக்கும் . 

இந்நூல் ஓரெதிகைவருக்கத்தில் பிறவெ து கைச்சொற்கள் கல 
வாதபடி இயற்றப்பெற்றதொரு நிகண்டாகும் . செய்யுட்களெல்லாம் 
இனிய ஓசையுடன் ஒழுகுகின்றன . இதன்கண் மூவாயிரத்திருநூறு 
சொற்களுக்கு மேலாகப் பொருள் விளக்கப்பட்டுள்ளது . 

இந்நூலைப்பதிப்பித்தற்கு இரண்டு ஏட்டுப்பிரதிகளும் ஒரு காகிதப் 
பிரதியும் கிடைத்தன . ஏட்டுப்பிரதிகளுள் ஒன்றும் காகிதப்பிரதியும் 
சென்னை அரசாங்கக் கையெழுத்துப்புத்தகசாலையி லுள்ளன . காகிதப் 
பிரதி ஆண்டுள்ள ஏட்டுப்பிரதியைப் பார்த்துப் பெயர்த்தெழுதியதே 
யாகும் . இவ்வேட்டுப்பிரதியி னிறுதியில் தெட்சிணாமூர்த்தி திருவடி 
வாழ்க , கச்சியப்பதேசிகன் திருவடி வாழ்க . சிவஞானதேசிகன் 
திருவடி வாழ்க . மாத்தூர் சரவணமுதலியார் குமாரன் மணியப்பன் 
அரும்பொருள்விளக்க நிகண்டு எழுதி நிறைந்தது . எடுத்தவன் படித் 
துக் கொடுக்கவேணும் என்று காணப்படுகிற சி . சிவஞானதேசிகர் 

என்றது திராவிடமகாபாஷ்யகர்த்தரும் இற்றைக்குச் 
அரும்பொருள் 
விளக்கத்தின் 

சுமார் 150 வருடங்கட்கு முன்னிருந்தவருமாகிய சிவ 
எட்டுப்பிரதி ஞானசுவாமிகள் தாமென்று தோன்றுகின்றது . சுவாமி 

களது சீடருளொருவராகய கச்சியப்பமுனிவரே கச்சி 
யப்பதேசிகரெனக் குறிக்கப்பெற்றவர் . இம்முனிவர் கி. பி. 1790 - ல் 
சிவபதமடைந்த ரென்பது ஏர்தருசாலி.வாகனசகா த்தமாயிரத்தெழு 


கள் . 


முன்னுரை, 


சதத்தொருபத்திரண்டின்மேல் என்று வருஞ்செய்யுளால் அறியலாகும் . 
இவருடைய காலத்துள்ள ஒருவரால் இப்பிரதி யெழுதப்பெற்றிருத்தல் 
வேண்டும் . எனவே இப்பிரதி தோன்றிச் ஈமார் 1000 வருடங்கள் ஆகி 
யிருக்கலாம் . பிரதியின் கையெழுத்துக்கள் திருந்தியவடிவி லமைந்தன 
வல்ல ; பிழைகளும் பல காணப்படுகின்றன. இவ்வேட்டுப்பிரதியிற் 
காட்டினும் இதன் கடிதப்பிரதியிற் பிழைகள் மிகமிக மலிந்துள்ளன . 


இவ்விரண்டு பிரதிகளைமாத்திரங்கொண்டு நூலை யச்சித்தல் தகுதி 
யன்றெ ைவெண்ணி வேறு பிரதிகள் பெறுதற்குப் பல அன்பர்கள் மூல 
மாக . 

முயன்றேன் . சிறிதும் பயன்படவில்லை. ஒரு முறை இந்நிகண் 
டினைக் குறித்துத் தாக்ஷிணாத்தியகலாநிதி மகாமகோபாத்தியாய ஸ்ரீ 
சாமிநாதையரவர்களிடம் பிரஸ்தாபிக்க நேர்ந்தது. அவர்கள் தங்களிடம் 
ஒருபிரதி யிருப்பதாகத் தெரிவித்தார்கள் . பிறிதொருபிரதி யிருப்பது 
தெரிந்து மிக்க மகிழ்ச்சி கொண்டேன் . ஸ்ரீ ஐபரவர்களும் தங்கள் பிரதி 
யை மிக்க அன்போடு உதவினார்கள் . இப்பிரதி மிகவும் செவ்வை 
யானது ; நன்றாகப் போற்றிவைக்கப்பெற்றதாயுள்ளது . இதன்கண் 93 
இதழ்கள் உள்ளன . இத றின்பக்க மொவ்வொன்றும் நானகுசெய்யுட் 
களுக்குரிய எட்டுவரிகள் கொண்டன . ஏட்டுப் பலகைக்கு வெளியிற் 
கோத்திருக்கும் ஓலைநறுக்கில் முத்துக்குமாரசாமி முதலியார் அரும் 
பொருள் விளக்கம் என்று காணப்படுகிறது . ஏட்டினி அதியில் விரோ 
கிரு.து ஐப்பசி க அ உயில் அரும்பொருள்விளக்கநிகண்டு எழுதி 
நிறைவேறியது . இஃத எழுதியது பச்சையப்ப முதலியார் . பொய் 
கைப்பாக்கம் பச்சையப்ப வாத்தியார் என . எழுதப்பட்டுள H. எனவே 
இப்பிரதி கி . பி . 1552 - ல் எழுதப்பெற்றதென விளங்குகிறது . 

ஆனால் ஐபரவர்களுடையபிரதி எதிர்பாராதவிதத்திற் கலக்க 
முண்டுபண்ணுவதாயிற்று . இதன்கண் , 34 ரசரங்கக் கையெழுத்துப் 
புத்தகசாலைப்பிரதியிற் காட்டிலும் 40 செய்புட்கள் அதிகமாயிருந்தன . 
இரண்டிற்குமுள்ள வேறுபாடு இவ்வளவில் 

அமைந்து விடவில்லை . 
மற்றை 700 செய்யுட்களுள்ளும் சில செய்யுட்கள் தவிரப் பெரும் 
பாலன ஒன்றிலுள்ளபடி மற்றொன்றிற் காணுதற்கரியவாயின . 
நிகண்டின் அனுபந்த மொன்றில் ககரவெதுகைப்பத்தியை ஐரவர் 
கள் ஏட்டுப்பிரதியிலுள்ளவாறு கொதித்துள்ளேன் . இதனயும் நூலின்க 


மூனனுரை. 


29 


ணுள்ள ககரவெது கைச்செய்யுட்களையும் ஒப்புநோக்கி யான் கூறிய தன் 
உண்மை தெளியலாம் 

இவ்விரண்டனுள் . எப்பிரதி ஆசிரியரியற்றிய மூலப்பிரதியோ 
டொத்ததாயிருத்தல் கூடுமென்று நிச்சபிப்பது அவசியமாயிற்று . இதற்கு 
ஏட்டுப்பிரதிகளின் நிலைமைடைச் சிறிது ஊன்றிகோக்குதல்வேண் 
டும் . அரசாங்கப்பிரதியில் எழுத்துக்கள் திருந்தியவடிவில் அமைர் 
தனவல்லவென்று மேலே கூறினேன் . அதனை யெழுதியோர் பிழை 
பயற எழுது தற்குப் போதிய வன்மையுடையாரல்லர் , எனவே இவா 
தமக்குக் கிடைத்த மூலத்தை ஒருவாறாகப் பிரதிசெய்துவைத்தன 
ரென்றே கொள்ள பாலது . ஐபாவர்களுடைய பிரதி தமிழறிவு மிக் 
குடைய கல்வியாளரொருவரால் எழுதப்பெற்றதென அப்பிரதியைத் 
திறந்து பார்த்தவளவில் ஊகிக்கக்கூடியதாம் . எனவே , இவர் தமது 
மூலப்பிரதியின் குற்றங் குறைகளை நிரப்பிச் செம்மைப்படுத்தும் ஆற்ற 
லுடையராவர் . 

ஆதலால் 

இவ்விரண்டுபிரதிகளுள்ளும் ஐயாவர்க 
ளுடையபிரதி மூலப்பிரதியினின்றும் வேறுபட்டபிரதியாயிருக்கலா 
மென்று ஒருவாறு ஊகித்தல்கூடும் . இவ்வூகம் பிறிதொருகாரணத் 
தால் வலியுறுகின்றன. ஐயரவர்கள் பிரதியில் சுவை திகழ் சொல் 
விருத்தத் தொகை மூவொன் பானூற்றேழாய் என நூலின் செய்புட் 
டொகை அறுதியிடப்படுகின்றது . ஆனால் பிரதியின் கட் காணுஞ் 
செய்யுட்டொகை 740. இந்த வேறுபாடு 

இந்த வேறுபாடு மூலப்பிரதியைப் புதுக்க 
முயன்றதன் பயனாக ஏற்பட்டதெனக் கொள்ளவேண்டுமேயன்றிப் 
பிறிதொருகாரணத்தால் அதனை விளக்குதல் கூடாது . நூலை யிங்க 
னம் புசிக்கி விரிக்கவேண்டும்நோக்கமும் காணுதற் கெளிதாகவே புள் 

தமிழ்மாணவர்கட்குப் பாடங்கற்பிக்கும் ஆசிரியர்கள் தாம் 
அறிவுறுத்தம் ஒருசொற் பல்பொருள் கெண்டு இயன்றவரை நிரம்பியதா 
யிருக்கமேண்டுமென்று கருதினர். இக்கருத்துப்பாறியே பற்பல 
ஒருசொற் பல்பொதணிகண் கெள் தான்றின . புதுவதாக நூலியற்றுத 
லினும் முன்புள்ள நூலினச் செப்பஞ்செய்தல் எளிதில் இயலுவ 
தொன்றும் . து போகறதொரு தேக்கம்பற்றியே ஐபரவர்கள் பிரதி 
விரித்துச் செய்யப்பெற்றதா மெனக கொள்ளுதல் ஏற்புடைத்தாகின 

பிரதிகளிரண்டிலும் , ஐபாவர்கள்பிரதி காலத்தாற் பிந்திய 
தாதலும் எனது கருத்தை ஆகரிக்கும் காரணங்களுள் ஒன்றாம் . ஆகவே 


ளது . 


30 


மூனனுரை . 


அதனைப் 


இப்பிரதியைக்காட்டினும் அரசாங்கக் கையெழுத்துப் புத்தகசாலைப் 
பிரதி மூலத்தோடு பெரிதும் ஒத்ததாயிருக்கவேண்டுமென்பது பெறப் 
படுகின்றது . பிற்குறித்த பிரதிபையே முக்கிய ஆதாரமாகக்கொண்டு 
அரும்பொருள் விளக்க நிகண்டு இப்பொழுது அச்சியற்றி வெளியிடப் 
படுகின்றது . 

ஆனால் , இப்பதிப்பிற்கு ஐபாவர்களுடையபிரதி இன்றியமையாததா 
யிருந்தது . 

பயன்படுத்திய முறையை இங்கே அறிவிக் 
குங் கடப்பாடுடையேன் . அச்சியற்றிய நூற்கண்ணே பொருள்விளக் 
கஞ்செய்துள்ள சொற்களுக்கெல்லாம் ஓர் அகராதி தொகுத்தேன் . 

இவ்வகராதியில் மூவாயிரத்து இரு நூற்றுச்சொச்சம் 
பதிப்பின் 

வார்த்தைகள் உள்ளன. இச்சொற்களனைத்தும் ஐயரவர் 
முறை கள்பிரதியிற் பல்வேறிடங்களிற் காணப்பட்டன . 

ஒவ் 
வொருசொல்லும் இரண்டு பிரதிகளிலும் வந்துள்ள இடங்களை ஒப்பு 
நோக்கிப் பாடபேதங்கள் குறிக்கப்பட்டன. இதனால் , பாடபேதமென்று 
குறிக்கப்பெற்றதனைச் சொல்லுக்குரிய பொருள் பிறிதோரிடத்திற் 
பிறவாறு காணப்படுகின்ற தென்னுமளவில் மாத்திரமே கொள்ளவேண் 
டும் . இங்கனமன்றிப் பிறவகையான வேறுபடாத ஒரேசெய்யுட்பாடத் 
திற குறித்த சொல்லினது பொருள்லிளக்கும்பகுதிமாத்திரம் பாடாந் 
தரமாகக் காணப்படுகின்ற தெனக் கொள்ளுதல் கூடாது . 
வதினும் பாடபேதங்கள் கொடுத்திருக்கும் முறை இதுவே யென்பது 
நன்றாக மனங்கொள்ளுதற் குரியது . பாடபேதங்கள் இவ்வாறாக , ஒவ் 
வே : ரெங்கையிலும் அச்சியற்றியபிரதியின் கட் காணப்பெறாத பலசொற் 
கள் ஐயரவர்கள் பிரதியிற் பொருள் விளக்கப்பெற்றிருந்தன . இவற்றை 
அவ்வவ் வெதுகையின் இறுதியிலே மிகை என்று சுட்டி முறையே 
பெண்களிட்டுக் கொடுத்திருக்கிறேன் , மிகைச்சொற்களுக்கு ஓர் அக 
பாதியும் தனிப்படத் தாப்பட்டுள்ள சி . அச்சுப்பிரதியிற் பொருள் 
மானக்கப்பெற்ற சொற்கள் சிலவற்றிற்கு ரூபபேத ல்கள் காணப்படுகின் 
நன , அவற்றையும் மிகை அகாதிபிற் சேர்த்துள்ளேன் . 


ஏல் முழு 


G 


மேலே குறித்துள்ளபடி. ஸ்ரீ ஐபாவர்களுடையபி / தியால் இந் 
நூற்பதிப்பு அடைந்த திருத்தங்கள் மிகப் பல . பாடங்கள் நிச்சயப் 
மதக்கும் , ஐபங்கள் நீங்குகற்கும் , பொருள்கள் விளக்கமெய்து தற்கும் 


முன்னுரை. 


31 


அதுவே பேருதவியாயிருந்தது . அப்பிரதி யில்லையாயின் , இந்நூல் 
வெளிவந்திராது என்பது உண்மை . அரிதிற் பெற்றுவை 
பிரதியை மிக்க தாராளசிந்தையுடன் உதவிய ஸ்ரீ ஐயரவர்களுக்கு பான் 
பெரிதுங் கடப்பட்டுள்ளேன் , 

சென்னை அரசாங்கக் கையெழுத்துப்புத்தகசாலையிலிருந்து யான் . 
வேண்டும்போதெல்லாம் பிரதிகள் கொடுத்து தவிவரும் அப்புத்தகசாலை 
யதிபரவர்களுக்கு எனது நன்றி யுரித்தாகின்றது . 

இந்நிகண்டினைச் 
செந்தமிழ்ப் பிரசுரமாக வெளியிட்டு தவியவர்களும் தமிழ்ப்பரிபாலனஞ் 
செய்தல் தமது வாணாளின் முக்கியநோக்கங்களு ளொன்றாகக்கொண்டு 
உழைத்து வருபவர்களும் ஆகிய பிரும்மஸ்ரீ T.C. ஸ்ரீநிவாஸ ஐயங்கா 
ரவர்களுக்குத் தமிழுலகம் பெரிதும் நன்றிபாராட்டுங்கடப்பாடுடையது . 
அவர்கள் பால் எனது அன்பினைத் தெரிவித்துக்கொள்கின்றேன் . 

இந்நூலின் இரண்டாவது அனுபந்தமாகச் சேர்க்கப்பெற்றுள்ள 
பலபொரு ளொருசொல் லகராதியை எழுதும்போது உடனிருந்து தவிய 
எனது நண்பர் ஸ்ரீமாந். P. R. மீனாக்ஷிசுந்தர முதலியார் அவர்க 
ளுடைய உதவி பெரிதும் பாராட்டத்தக்கது . இஃது அச்சாகுங் 

காலத்துப் பல்வகையுதவிகள் புரிந்த செந்ந்தமிழ் " 
தமிழ் நிகண்டு 
களை அச்சிட்டு பத்திராசிரியரவர்களுக்கு எனது நன்றி யுரித்தாகின்றது . 
வெளியிடும் 

இப்போது வெளியிடப்பெறும் அரும்பொருள் விளக்க 
முயற்சி . 

நிகண்டு தவிர , இன்னும் பலநிகண்டுகள் வெளிவரவேண்டி 
யனவாயுள்ளன. நிகண்டுகளனைத்தையும் பயன்படுத்துத் தொகுக்கப் 
பெற்ற அகராதி இதுவரை வெளிவரவில்லை . 

பலவகையாலும் நிரம்பிய 
பேரகராதி வெளிவருதற்குரிய பெருமுயற்சியைத் தமிழ்நாடு முழுவதும் 
ஒருமுகப்பட்ட வுள்ளத்துடன் மேற்கொள்ளும்படி இறைவன் இருள் 
புரிவாராக . நூதன ஆங்கில்ப் பேரகரா திபைக்குறித்துத் தமிழன்பர்கள் 
அறிவார்கள் . இப்பெருநூல் காலகதியிற் பற்பலகோலஞ்சமைந்து சொற் 
செல்வி நடனஞ்செய்யும் அரங்கமாக விளங்குகின்றது . நாடோறும் 
புதிது புதிதாகத் தோன்றிக்கொண்டிருக்கும் சொற்களின் பிறப்பகமாக 
வும் திகழ்கின்றது . இவ்வகராதியின் சரிதமுழுமையும் இடைவிடாத 
உழைப்பினாலும் சலிப்பறியாத மனவொருமையினாலும் நிரம்பியுள்ளது . 
இதன் பொருட்டுத் தம்மையே தத்தஞ்செய்து முயன்று வந்தோர் ஒருவர் 


32 


முன்னுரை . 


இருவரல்லர் . பல அறிஞர்கள் சங்களாயுட்காலத்தையும் ஆத்மசக்தியை 
யும் இவ் வகராதியொன்றற்கே யுரிமையாக்கினர் . இவ் அறிஞர்களும் 
ஒருதலைமுறையின ரல்லர் ; அடுத்தடுத்து வந்த நான்கு தலைமுறையினர் 
அகராதிக்கென உழைத்து வந்தனர் . இங்கிலாந்து தேசத்தினர்மட்டு 
மன்று இங்கனம் உழைத்து வந்தவர் . ஆங்கிலம் பேசும் மக்களுள்ள 
தேசப்பகுதிகளனைத்தும் இயன்றவரை கூட்டுறவு செய்து வந்தன . இந் 
நூதன ஆங்கிலப் போகராதிபோடு எவ்வகையா னோக்கினும் ஒத்து 
நிற்கக்கூடிய அகராதிப் பொருள்கள் நமது தமிழன்னையிடத்தே உள்ளன 
அவற்றை யறிந்து பயன்படுத்தும் மக்களை அவள் பெற்றில்ளென்று 
உலகம் பழியாதைப்பொருட்டுத் தமிழ்மக்களாயுள்ளார் அனைவரும் 
ஒருமுகமாக உழைத்தல்வேண்டும் . 

இப் பெருமுயற்சியில் , 
ஆற்றலுக் கேற்றபடி உழைத்துவருகின்றேன் . தமிழ் அகராதிக்குரிய 
மூல நூல்களை பொவ்வொன்றாக வெளியிடக் கருதுகின்றேன் . இறை 
வன் திருவருள் முன்னிற்க . 


U 


எனது 


என்னை யுணர்ந்த விளம்பருவ முற்கொண்டே 
யுன்னை யுயிரெனக்கொண் டோம்பினேக் -- மன்னுபுகழ்த் 
தெய்வத் தமிழனைநின் சேவடிக்கே யாளாக்கி 
யுய்விக்கக் கொள்வா யுளம் . 


சென்னை , 
20-4-31 . 


S ... வையாபுரிப்பிள்ளை , 
தமிழ் லெக்ஸிகன் பதிப்பாசிரியர் . 


ஓழ் 


அரும்பொருள் விளக்க நிகண்டு . 


Em 


காப்பு . 


1 மகிழ்ந்துல கெவையும் போற்ற வன்புரங் குன்ற வென்ற 
திகம்பர னணங்கோர் பாகத் தெய்வநா யகன்சேய் தந்தி 
முகன்றன தடியை யேத்தி மூதரும் பொருள் விளக்க 
நிகண்டெனு மணித்தீ புத்தை நிலமிசை நிகழ்த்த லுற்றாம் . ( க ) 


பாயிரம் . 


2 பொன்னொளிர் கமலப்புத்தே ணறுந் துழாய்ப் பெருமான் போற்றுங் 
கன்னியம் புரிசைத் தில்லை நாதன்றாள் கருத்திற் சேர்த்திப் 
பன்னரும் பொருள் விளக்கத் தீபிகை பகர்வேன் பாரிற் 
செந்நெறி யுளத்தோர் யாருஞ் செவிமடுத் தினிது கேண்மின் . ( உ .) 
3 குளிர்மணி வடநீ ழற்கீழ்க் குலவுமெம் மடிக டொன்னாள் 
எளிதிலா முதனூல் செப்ப விலக்கண ரிபையுந் தூக்காற் 
றெளியொரு வழி நூல் செப்பச் சிலர் சார்பு நூலும் போற்றத் 
தளிர்பெற விந்நூல் மூன்றுஞ் சகந்தனிற் றிகழ்ந்த தன்றே . ( ங ) 
4 ஆங்கது நிற்கப் பின்னு மலகினூ லுதித்த வாற்றிற் 
றாங்கொரு சொற்பொருட்பல் விதத்தொகை தானொன் றுக்கொன் 
றோங்கிமிக் குங்கு றைந்து மொத்திடா திருக்கை தன்னாற் 
பாங்குயர் சின்னூற் சேரும் பொருள் கூட்டும் பண்பை யெண்ணி . 
5 இலக்சண முழுது ணர்ந்தா னிறைபிருஞ் சிவாக மத்தின் 
றுலைக்கடல் முற்றுங் கண்டோன் சொல்லையாந் தில்லை மூதூர் 
கலக்கற விளங்கும் பச்சைக் கந்ததே சிகனா மெங்கோன 
சொலத்திக ழிகப பத்தை 3 வேண்டியே தொல்லோர் கேட்க , 


பிரதிபேதம் - வாழ்த்தி , சிலர் சார்பி லூலும் , 3 வேண்டிய , 


2 . 


அரும்பொருள் விளக்க நிகண்டு . 
6 மாவியல் சிறக்கும் வீரை மண்டல வன்காங் கேயன் 
ரேவண சித்தன் செஞ்சொற் கயாகர னிவராற் சொற்ற 
பாவியல் நூற்கூ றோர் சொற் பல்பொருட் டொகையெ லாஞ்சேர்த் 
தோவிலா வளஞ்சி றப்ப வொருபெரு நூல தாக . 

( சு ) 


7 நவையறு ககர மாதி னகரவீறெது கை தன்னால் 
நுவலடிக் கிரண்டு மொன்று நுண்பொரு ளொருங்கு சேர்த்திச் 
சுவை திகழ் சொல் வி ருத்தத் தொகையெழு நூறு தன்னால் 
அவைநலோர் குற்றஞ் சொல்லா ரென்பதை யகத்தி னெண்ணி. ( எ ) 
8 சொற்றன னறாத்து ளிக்குந் தோட்டலர் கடம்பின் றிண்டோட் 
கொற்றவேன் முருகன் செந்திற் குமரவேட் கடிமை பூண்ட 
நற்றவ வீரா சார நற்சிவப் பிரகா சன்சேய்ப் 
பெற்றிசே ரரும ருந்த தேசிகப் பெயரி னானே . 

( அ ) 


9 இருஞ்சகாத் தம்மீரைஞ்ஏ றிருமுந்நூ றுடனெண் பத்தஞ் 
சொருங்குசித் திரபா னுப்பேர்ச் சமைமகத் திங்க ளொப்பில் 
பொருஞ்சிவ நிசிவெள் ளிப்பேர் புனைதினந் தில்லை மன்றிற் 
பெருங்குணத் தோர்க்க சங்கே றுற்ற நூற் பெற்றி தானே . ( சு ) 


பாயிரம் மற்றும் , 


(பி- ம் . ) கயாதர , தொகைமூவொன் பானூ றேழாய் , 
வாங்கண் சிபோன் , விரதா சார . ( ? ) புகறினர், 


குமரவேள் 


நூல் . 
ககரவெதுகை . 


. 


( உ ) 


10 அகவலே யழைத்த லாட லான்றவா சிரிப முப்பேர் ; 

தகவறி வுடனொ ழுக்கந் தெளிவுஞ்சற் குணமுஞ் சாற்றும் ; 
பகவதி யுமையே துர்க்கை தருமதே வதைப்பேர் பன்னும் ; 

முகவுமா ளிகைமு கப்பே மொள்ளுதல் காந்திக் கும்பேர் . ( க ) 
11 உகமென்ப வரகம் பூமி யூழியே முதலே நாற்பேர் ; 

சுகமென்ப கிளியே நன்மை சுவர்க்கமின் பம்மை மைப்பேர் ; 
முகமென்ப திடமே துண்டம் ; மோகமே மயக்கக் காதல் ; 
நுகமென்ப மகநாள் சோதி நாள் நுகத் தாணி முப்பேர் . 
12 அகலுளே பெருமை நாடூ ரகலமென் றோதல் நாற்பேர் ; 

இகல்வலி பகைபோர் மேவல் ; இதளையே தோழி நட்பாம் ; 
புகலுடல் குதிர்சொல் வெற்றி ; பொக்கமே மிகுதி பொய்யாம் ; 

நகலொளி சிரித்த லின்பேர் ; நகமேவெற் புகிர்ம சப்பேர் . ( B ) 
13 அகமான்மா மனையுள் ளுள்ள மகல ம் வெற் புடன்பா வப்பேர் ; 

சகமேமா நிலமே பாதி தகருடன் சட்டை நாற்பேர் ; 
பகமேபெண் ணின்சின் னப்பேர் வாலமு மதுவே பன்னும் ; 

மகமேயோர் நாள்யா கப்பேர் ; வைகூர்மை வைக்கோல் பைம்புல். ( ச ) 
14 பகடென்ப கடாச்சேத் தந்தி பஃறியே பெருமை யைம்பேர் ; 

அகடென்ப வுதரம் நாப்பண் ஆன்ற தீங் குரையே முப்பேர் ; 
சகடென்ப பொய்ம்மை யோகஞ் சாகாடே போர்ப்பறைப்பேர் ; 

முகடென்ப கொடிவி டங்கம் ; மோக்கமே தீர்தல் முத்தி . ( ரு ) 
15 அகழென்ப வகழி தொட்டல் ; அகில மை சகமனைத்தாம் ; 

பகழியா சுகங்கு ழிப்பேர் ; பகண்டைசில் லைப்புள் சிவேதை ; 
புகழென்ப வகத்தி வாகை போற்றுறுஞ் சீர்த்தி முப்பேர் ; 
சிகழிகை மயிர்முடிப்பேர் வாசிகை திகழ்ந்த மாலை . 

பிரதிபேதம் :-துர்க் . " சுவர்க்கமின் பஞ்சம் மாடே . 3 - தன்பேர் , 
4 போர்ப கைப்பேர் , 


சர் 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


( 
எ 
) 


( 
அ 
) 


16 ஆக்கையே யுடலத் தின்பே சயிற்கணை வீக்கும் பாசம் ; 

சேக்கையே முலைத ழும்பு திகழ்பாயல் கடக ராசி ; 
சாக்கையே நிமித்தி கன்பேர் பேயுண்டி யதற்குஞ் சாற்றும் ; 

தீக்கையோன் சிவனே யாசான் ; சிகண்டிகே கயம லிப்பேர் . ( 
17 ஆக்கமே பொன்செல் வம்பே றதிகம்பூ மின்மெய் கேடாம் ; 

தூக்கமே நிவப்புத் தொங்கல் துயிலெனு முப்பேர் செப்பும் ; 
பூக்கமே வலியி னாமம் புரியுடன் கமுகும் போற்றும் ; 

நோக்கமே யழகு பார்வை நொய்திலா வுயர்ச்சிக் கும்பேர் . 
18 அகாமோ ரெழுத்தே சேரி ; அகப்பாவே ணகையுண் மேடை ; 

மகரமே யிராசி காதல் மலர்த்தூளே சுறவே நாற்பேர் ; 
தகரமே மயிர்ச்சாந் தீயக் தகரந்தண் மணம்புன் கின்பேர் ; 
ஒகரமோங் கார மஞ்ஞை ; ஊகித்தல் நினைத்த லோர்ப்பாம் . ( சு ) 
19 தகையேயேர் கவசம் பண்பே தளர்வன்பே பெருமை நீளம் ; 

முகையேபூ மொக்கு ளின்பேர் மொழிந்தநீர் மிடாவும் போற்றும் ; 
தொகையேயா சிரியக் கூட்டம் ; சோகமால் கவான்றி பட்சி ; 

நகையேபல் லொளிம லர்ச்சி நகையுட னிகழ்ச்சி பைம்பேர் . ( க 0 ) 
20 அகளமே மிடாவா முப்பேர்; ஆகவம் ‘ புவிபோர் வாசி ; 

துகளாதல் தூளே குற்றம் ; தொக்கேகூட் டந்து வக்காம் ; 
" சகளியே கருமு கைப்பேர் தராதல மிருபேர் காட்டும் ; 

உகளமே யிரண்டிட் டப்பேர் ; ஊக்கலே நினைத்த லூர்தல் . ( கக) 
21 மகடுபெண் குழலி சைப்பேர் ; மகன்மைந்தன் புருடன் மாக்கள் ; 

தகடிலை யைம்மைக் கும்பேர் ; தக்கையோர் பறையே தெப்பம் ; 
முகடியென் பது தான் றவ்வை முழுமகன் றனக்கும் பேசும் ; 

மகுடமே முடியு றுப்பு மவுலியென் றிரண்டு மாமே . ( கஉ ) 
22 

தகைமையே குணமே யாட்சி சான்றாண்மை யெனவே முப்பேர் ; 
புகையென்ப தூமங் காதம் ; பூக்குதல் நினைத்தல் தோன்றல் ; 

( பி - ம் . ) 1 கழுகும் . 2 ய வர்ப்ப ராகம் மகிழ்காதல் சுறவே முப்பேர் . 
3சிகையேகீழ் மக்கள் பாறு சென்னியிற் கருவிக் கும்பேர் . புவிபொ ராவார் . ? 
சகளிகூக் கருமு கைப்பேர் ; சகோரமோர் புள்போத் தாந்தை . யிரண்டி டப் 
பேர் , பதுமூ தேவி , 


ககரவெதுகை, 


5 


திகைதிசை சுணங்கி னாமம் ; சேகென்ப வயிர மாசாம் ; 
பகையிக லடித்தல் சாதல் ; பகர்தலே விற்றல் பேசல் . 


( ங) 


23 அக்கெனு நாமஞ் சங்கோ டம்பகம் விடைமு சிப்பாம் ; 

நக்கனே விடையோன் பிண்டி நாதனிர் வாணிக் கும்பேர் ; 
பக்கணம் வேடர் வீதி பட்டணம் சிற்றூர் முப்பேர் ; 
தக்கனெண் பாம்பி லொன்று மால்மகன் றனையன் சாற்றும் , ( கச ) 


• 24 வக்கலே யூர்தி யேறல் சொரிதலென் றிரண்டு மேற்கும் ; 

சிக்கலே யிளைத்த லின்பேர் கிடைத்தலுக் தடையும் செப்பும் ; 
ஒக்கலே குடிசுற் றப்பேர் ஒப்புற லதுவும் போற்றும் ; 
முக்கோலந் தணர் தங் கைக்கோல் சிராவண நாண்மொழிப்பேர் . ( ) 


25 ஆகமே காய மார்பம் ; அகர்பெரு மரம் கிற்பேர் ; 

யோகமே தியானங் கூட்ட முச்சாயம் போர்க்கு பாயம் ; 
சாகமே தாழை தேனீ தேக்குச்சா கினிவெள் ளாடாம் ; 
காகமே யரிட்டங் கீரி கற்பக மவிட்ட நாட்பேர் . 


( 


( கசு ) 


26 மேகரா கப்பே சோர்பண் மிளிர்சிறு கீரைக் கும்பேர் ; 

மாகத சோடர் பாட வல்லோர்மற் றொருதே யத்தோர் ; 
கேகய மசுண மஞ்ஞை கிளர்ந்தபாட் டோர்தே யமவில் ; 
பாகனே வலவன் புந்தி ; பக்கியே குதிரை பல்புள் . 


(கஎ ) 


27 வேகமே யகறல் கோபம் விரைவுட னுடம்பே கீழாம் ; 

பூகமே திரட்சி கூந்தற் பூகம்பூங் கமுகும் போற்றும் ; 
கோகமே யற்ப நேமிக் குருகென்றுங் கூறற் பாலாம் ; 
மாகமே படையெ ழுச்சி வரன்றலை திருவாழ் வைம்பேர் . 


( கஅ ) 


28 நோக்கலே காத்த லின்பேர் காணலு நுவலற் பாற்றே ; 

பாக்கிடைச் சொற்று வர்க்கா யெதிர்காலப் பண்பே முப்பேர் ; 
போக்குரை நடத்தல் குற்றம் பொய்பத டிப்பே ரென்ப ; 
மீக்கோளே றுதலி னாய மேற்போர்வை பொலிவு மாமே . ( கசு ) 
( பி - ம் . ) 1 ஞ் சரோருகன் மகவு மாமே .. கற்பகம் விடநாற் பேரே . 


3 ராடர் பாட . 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


. 


29 ஆகரங் கடலே யாக மார்ந்திடு முணவே முப்பேர் ; 

சீகரங் கரகம் வீசு திவலைவெண் கவரிக் கும்பேர் ; 
சாகரந் துயிற ணத்தல் தண்கட லெனவுஞ் சாற்றும் ; 

சேகரஞ் சிகார் தேமாச் செம்பொன்மா மவுலிக் கும்பேர் . ( 20 ) 
30 சாகினி சேம்பு சாகம் ; சகியென்ப பொறைசே டிப்பேர் ; 

போகில்கொப் பூழ்பூ மொட்டுப் புட்பொது வெனவும் போற்றும் ; 
கோகில முட்டு ளைப்பேர் குயில் பல்லி குரக்குஞ் செப்பும் ; 

போகியிந் திரனே பாந்தள் ; புகுதியே வருவாய் வட்டை . ( உக ) 
31 அகறலே குதித்த லோர்ப்புக் கழிவுட னகல நாற்பேர் ; 

சிகரிகோ புரமே நாரை சீறெலி வரைகி ரீடம் ; 
இகரமோ ரெழுத்தே சந்தம் ; ஏகலே போதல் நாவாய் ; 

ககனம்விண் படைகான் பல்புள் ; ககமேவெங் கணைபுள் ளாமே . ( ) 
32 இக்கென்ப கரும்பி னாம மிரதமார் கள்ளுக் கும்பேர் ; 

குக்குடங் கோழி யின்பேர் சிறகுடைப் பாந்தள் கூறும் ; 
சிக்கமே குடுமி யுச்சஞ் சிறையுறி போர்புள் சீப்பாம் ; 
சுக்கையே யுடுதே மாலை ; சுகியேபுள் சுகமு மாமே . ( உ ) 


33 நக்கலே யொளியே சொன்றி நகைத்திட லுடனுண் டற்பேர் ; 

மொக்குளே புற்பு தப்பேர் குமிழ்ப்புப்பூ முகையென் றாகும் ; 
கைக்கிளை யாழ்க ரம்போர் பாவொரு தலைக்கா மப்பேர் ; 
வக்கிரங் கொடுமை மீளன் மடங்கல்போய் நிமிர்தல் வட்டம் . 


() 


34 மகிணனை கொழுத னாம மருதத்தின் றலைவன் வைக்கும் ; 

சகுனமே கிழக்கு நாரை சாற்றிய நிமித்தம் புட்பேர் ; 
எகினமே புளிமா நாயே கவரிமா வனப்பு ணீர்நாய் ; 
சகுனிபுள் நிமித்தம் பார்ப்போன் ; சகுந்த மீன் பொதுப்புள் பூகம் . 


35 அகியரா விரும்பி னாமம் ; ஆகாரம் வடிவ நெய்யூண் ; 
திகிரியே வட்ட மாழி தேருருள் தேர்யாழ் வெற்பாம் ; 
து கிரிகை பூசுஞ் சாந்தே சொற்றசித் திரமே யென்றாம் ; 
நெகிழியே சிலம்புந் தீயும் நெருப்புறு கொள்ளிக் கும்பேர் . ( உசு ) 
(பி - ம் . ) 1 நெருப்பிலங் குறுங் கொள் ளிப்பேர் . 


ககரவெதுகை. 


. 


36 துகிலிகை யெழுது கோலே சொற்றுகிற் கொடியுங் கூறும் ; 

வகிர்வகிர்ந் திடலே வாராம் ; வகுப்பென்ப தழகே வர்க்கம் ; 
சிகியரி புரமே மஞ்ஞை தீதுறு கேதுத் தீயாம் ; 

சுகிருதம் நேய நன்மை ; சுகரேயோர் முனிசொர்க்கத்தோர். ( உ.எ ) 
37 மேகலை யுடுத்த வாடை விளங்சரைப் பட்டி கைப்பேர் ; 

பாகலே கார வல்லி பலாவென்றும் பகாற் பாற்றே ; 
போகலே பொலிவு நீள லளவின்மை யதற்கும் போற்றும் ; 
சர்களந் தகரி னாமஞ் சமர்செய்பூ மிக்கு மாமே . 

( உ.அ ) 
33 வாகுவே யழகு தோட்பேர் ; மகிழேயோர் மரங்களிப்பு ; 

ஆகுவே யெலிகொப் பூழு மாம்பெருச்சாளிக் கும்பேர் ; 
காகுளி விற்பூட் டோசை களத்தொலி தவிசே முப்பேர் ; 

ஆகுல மொலிந டுக்கம் அருச்சனை துன்பம் நாற்பேர் . ( உசு ) 
39 வீக்கென்ப விசித்த லின்பேர் மிகுதியோர் கணித முப்பேர் ; 

தேக்கென்ப கழுகோர் தாரு திகழுளத் தெகிட்டற் கும்பேர் ; 
தாக்கென்ப சமரே வீரம் ; சாகையே சினைவே தப்பேர் ; 

மேக்கென்ப மேற்றிக் கின்பேர் மேலும்பர் தனக்கு மாமே . (ங O) 
40 மாகதி யதிக வேகம் அதிமது சப்பேர் வைக்கும் ; 

சாகசம் மெய்ம்மை நாமஞ் சத்துவ மேதகுஞ் சாற்றும் ; 
போகரோர் முனிவன் வீரர் புணர்ப்புயர் விடரும் போற்றும் ; 

ஆகையே யாக லின்பே ரவாமமும் ? பலத்துக் கும்பேர். ( ஙக ) 
41 சகுலிமீ னொலியாம் ; காகோ தரம் பாம்போர் புண்மோ டின்பேர் ; 

குகுமதி மறையி ராவே குலவுமோர் நாடிக் கும்பேர் ; 
புகுடியே யணிக லன்பேர் பொற்புயர் புரூரும் போற்றும் ; 

வெகுளியே படங்கா மைப்பேர் வெஞ்சின மதுவு மாமே . (கூஉ ) 
1142 தொகுதியே நெருக்கங் கூட்டஞ் சொற்றிடு திரட்சி முப்பேர் ; 

பகுதியே கொடிப்ப டைப்பேர் பகுத்திடல் இரண்டும் பன்னும் ; 

( பி - ம் . ) 1 தீதறு , சுகிருத மறநெய் , மளவின்மை . யெழிறோள் 
காமம் , 5 ; அகலிசை புவியோர் பெண்ணாம் , மேக்கென்ப மேந்கே மேலாம் ; 
மிகையேவே தனைது யிந்பேர் . 7 சாச்சம் வழக்கம் வீரன் சத்தவர் களிறே நார் 
பேர் . மதற்குஞ் ( ? ) பருதி கூட்டம் , 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


தகுதியே பொறையொ ழுக்கந் தக்கால் லறிவும் போற்றும் ; 
நகுலியே கீரி யோர்கோ ; நகாயுதங் குரங்கே சிங்கம் . ( கூகூ ) 


43 புகரென்ப வொளிகேழ் குற்றம் புற்கென்ற லெழின்ம ழைக்கோள் 

பகர்சொன்றி யருவி யோடு பற்றுயிர் கொக்கொன் பான்பேர் ; 
தகரென்ப வகில மாடு தகர்த்தலென் றோதல் முப்பேர் ; 

மகரந்த மலர்ப்ப ராகம் வருதறா வுடன்வண் டாமே , ( ஙச ) 
44 உக்கமே மருங்கின் பக்க மொண்மருங் கால வட்டம் 
குக்குடஞ் ஈரபி செந்தீ கொழுவிடை முகமேழ் பேராம் ; 
பக்கமே பருகு நட்புப் பறைதிதி படைக்க லப்பேர் ; 

ஒக்கமே யகல மற்ப மொழிவுறாப் பொலிவு மாமே . (நடு) 
45 சக்கரம் பெருமை யோர்புள் தரணிதே ருருளே யாழி 
மிக்கரு வரைசூழ் வட்ட மிளிர்நகை பிறப்பொன் பான்பேர் ; 
கொக்கரை வளையே சங்கே குதைவில்வெம் பணியே நாற்பேர் ; 
அக்கர மெழுத்தி னாம மயருநோ யொன்று மாமே . 

( ஙசு ) 
46 ஊக்கமே வலிதா ளாண்மை யுளமிகுத் திடலே யுண்மை 

நீக்கமில் விரிவு யர்ச்சி யாறுமே நிகழ்ந்த நாமம் ; 
பாக்கமே புறம்ப ணைக்காம் பதிபெருங் கிராமம் பன்னும் ; 
சூக்கமே சுரும்பே பற்பம் ; சோகுபே யுடன்பேய்ச் சோறாம் , ( ங எ ) 
47 பகலேயோர் முகுர்த்த நாளே பலபாடே நடுவே தேசு 

பகலவன் செயலே பாகு நுகத்தாணி யொன்பான் பேராம் ; 
இகலனே நகுல மோரி ; ஏகமொன் றுயர்ந்த முத்தி ; 

அகலமார் புடனே பூமி விரித்துரை யகலம் நாற்பேர் . ( ங அ ) 
48 தோகையே வோல்முன் றானை சுற்றாசல் தூவி மஞ்ஞை 

வாகைசே செழிற்ப தாகை மயிற்பீலி யுடனேழ் பேராம் ; 
ஈகையே கொடைகாற் றுப்பொன் இண்டைகற் பகமில் லாமை ; 
இகையே வருவ சொல்ல லுவகைக்கும் புகலற் பாற்றே . ( ஙக ) 


( பி - ம் ) மகரந்தந் திணர்தேன் வண்டாம் ; வாகத நூல்கள் ளாமே . 
13 காவிடை , படைக்க லப்பேர் , மொழிவுறும் . பதிநெய்தற் பதிபே ரூசாம் . 
சிலால்முந் தானை , 


கதரவெதுகை. 


49 சிகாமே குவட்டி னுச்சி திவலைவெற் புட்னே சென்னி 
யெகினமாக் காக்கை தெண்ணீ ரெறிதிரை யெனவேழ் பேராம் ;. 
பகவன்மா லீசன் புத்தன் பங்கயன் சினனோ டைம்பேர் ; 

நிகர்தலே நிறைத லொப்பாம் ; நெகிழ்தலே குழைவே விள்ளல் . ( ) 
50 சக்கிரி யேகு லாலன் றராபதி தறுகட் பாந்தள் 

1 இக்குவேள் தாதை செக்கான் கருப்பாலை கதலி யேழ்பேர் ; 
கொக்கயஞ் செந்நாய் மூலங் குரண்டமாக் குருக்கத் திப்பேர் ; 

சொக்கொளிர் பசும்பொன் சோர்வு சொல்லரு மெழின்முப் பேரே . 
51 பொகுட்டென்ப முளரிப் பைம்பொற் பூங்கொட்டை துளையுஞ் சேற்றின் 

மிகுத்திடு கொப்புள் நீண்ட மால்வரை விளக்கு முப்பேர் ; 
பகுத்திடல் பாதி செய்தல் தறித்திட லெனவும் பாற்றே ; 

2 முகிழ்த்தல்வா ளாகி டத்த லொடுங்கற்கு மொழியே ராமே . ( சஉ ) 
( 2 பாகமே பாதி யின்பேர் பலக்றோர் கணிதம் பிச்சை 

வேகமார் பதம்பட் டாடை விளங்குநா மங்க ளாறாம் ; 
சூகரங் கரம்பன் றிப்பேர் ; துகிரேசெம் பவளஞ் சேப்பாம் ; 

3 நாகா மோர்தே யச்சொற் சீவனான் றெனவே நாட்டும் . ( சக ) 
53 கைகாம் படையு றுப்புக் கருத்துட னொழுக்கக் தங்கை 

மொய்விட மொப்பனைப்பேர் 5 முதிர்கீழ்மை சார்பொன் பான்பேர் ; 
மைகறை மேக மாடு மலடேயஞ் சனங்குற் றப்பேர் ; 

வைகல்வை 6 கறைநாட் டங்க லூரியன கழிவும் வைக்கும் , (சசு ) 
54 கோகன கஞ்ச ரோரங் குளிர்கையாந் தகரை வெய்ய 

மோகஞ்செய் நிலக்க டம்பென் றுரைய தான மூன்றாம் ; 
பாகவன் றழல் தீத் தேவாம் ; பாகர்கண் மதில்சூ தர்க்காம் ; 

சூகையென் பதுவே யானை சொற்றசிற் றிற்கும் பேரே . ( சரு ) 
55 இகுத்தலே யழைத்த லீதல் எறிதலே செகுத்தல் வீழ்த்தல் 

7 வகைப்படத் துடைத்தல் தாழ்த்தல் 8 வருத்திட லெண்பேராகும் ; 

( பி - ம் . ) மிக்கவை நிறைத னியாய மலர்தலூ ணடிசின் மேவும். ? இகழ்த் 
தல்காழ்த் தல்நெ ருக்க மெறிதலே கடத்த லும்பேர் . நாகரந் திசைச்சொல் 
கொள்ளை ; ககுதலே சிரித்தல் பேசல் , மெய்விட , மிளிர் கீழ்மை , கேறைகா 
-ங்க , மிகைப்படத் , வேருந்திடல் விளம்பெண் பேராம் , 

2 


கா 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


அகைத்தலே நோயொ டித்த லறுத்திட லுயர்த்த லோடே 
மிகைப்படு மெழுச்சி மோதல் "விளம்புபே ரிருமூன் றாமே . (சசு ) 


. 


56 நாகமே குரங்கு புன்னை ஞாழல் வெற் பியானை தூசு 
மாகங்கா லகிகா ரீயம் வளர்சொர்க்கம் பன்னொன் றேபேர் ; 
ஊகமே கருங்கு ரங்கோ டுடற்குறை விலங்கின் கூட்டம் 
போகிலாத் தர்க்கஞ் சங்கை பொருபடை வேங்கை யேழ்பேர் . (சஎ ) 


57 பாகென்ப பருப்புப் பாக்குப் பரணிபால் பகிர்ச்சி பாகன் . 

பாகஞ்சர்க் கரையா றாணம் பரைகரை யீரா றேபேர் ; 
நாகென்ப சங்கு காரான் நத்தையா னீர்வாழ் சாதி 
மோகங்கொள் பெண்பா லீனா விளமைமுண் மரமெண் பேரே ( ஈ அ ) 


58 தூக்கென்ப வொலிபாண் கூத்துத் துலாந்தொங்க லயலா ராய்தல் 
தூக்கணங் குருகே பாரஞ் சொற்றிடு முவமை விற்றல் 
நீக்கமில் 3 நிவப்பி னோடே நிறுத்திடல் குரவன் றன்னோ 
டாக்கிய சிக்க மென்னு மபிதான மூவைந் தாமே . (சக ) 


) 


59 வாகையே திறமு யற்சி வனப்புயர் வெற்றி சால்போ 

டீகைநல் லொழுக்கங் கல்வி யியலறத் துறையே யுண்மை 
போகைசேர் மிகுதி பண்போ டொருமர மருந்த வங்கள் 
மோகமார் முடமே யென்று மொழிநாம மீரெட்டாமே , 


( 10 ) 


60 வழுத்துறு மெய்ம்மூ வாறின் வருகின்ற ககர மாதி 

யெழுத்தெது கையினிற் செய்யுளைம்பானென் றிசையச் செய்தான் 
பழுத்தசெஞ் சுடர்வே லாற்சூர் பகவெறிந் தோன்பொற் பாதம் 
அழுத்துறு மிதையன் செந்தி லருமருந் தையன் றானே . (ருக ) 

ககரவெதுகை முற்றும் , 


( பி - ம் ) 1 வகைப்பம் . வழுத்துபே. நிவப்பே பண்டம் , மோகமார் 
பேர்மூ வைர் தாம் ; முகையேநீர் மிடாப்பூ மொக்குள் , வழுத்துயிர். ளேழே 
ழென் , [ இப்பாடத்திற்கேற்ப சகுவி என்று தொடங்கும் 41 - ம் செய்யுள் 
ஒருபிரதியிற் காணப்பட வில்லை , 1 மிதையச் , 


ஙகரவெதுகை . 


( 
உ 
) 


( 
ங 
) 


IT 


61 அலங்குபன் மணிகொ ழிக்கு மணிகிளர் சரவ ணத்தின் 

இலங்குமூ விருமு கத்தோன் எம்பிரான் றேவர் சேனை 
கலங்குறா வண்ணங் காத்த காரணன் பாதம் போற்றித் 

துலங்கியே வருங் கார வெதுகையின் றொடையைச் சொல்வாம் . ( க ) 
62 அங்கியே யான்மாச் செந்தீ யாரல்நாளரைச்சட்டைப்பேர் ; 

பைங்கதிர் பனிவெண் டிங்கள் பகர்நெல்லா திங்கு ரற்பேர் ; 
சிங்கியோர் மருந்தி னாமந் தீங்கடு வுடனோ ராடல் ; 

பங்கியே யாண்ம யிர்ப்பேர் பற்பிற மயிரு மாமே . 
63 தேங்கலே மெலிவி னாமம் திகழச்சக் குறிப்பெ னும்பேர் ; 

வாங்கலே கொளல ழைத்தல் வளைதலோ டிசைத்தல் நாற்பேர் ; 
தாங்கலே படுகர் தாங்கல் சாற்றுளக் குறையே முப்பேர் ; 

ஏங்கலே மிகுந்த வோசை யிசைக்குமேக் கப்போராமே . 
64 மங்கலி சுமங்க லிப்பேர் மஞ்சிக னெனவு மாமே ; 
" சங்கரி துமித்தல் நாமம் தாணுவின் றேவி மாயோன் ; 
அங்கதம் வசைச்சொல் வெந்தீ யாவுதோ ளணிமார் பம்பொய் ; 
புங்கவம் நந்தியம்பு ; பூங்கற்றே செவ்வி பூதம் . 

( ச ) 
65 சுங்கனே மழைக்கோ ளாயத் துறைபவன் பேருஞ் சொல்லும் ; 

மங்களன் செவ்வா யின்பேர் மணம்பொருந் திடுவோன் வைக்கும் ; 
அங்கமே யென்பு தேக மாறங்கங் கதுப்பே யூகம் ; 
சிங்கமே யாளி சீயம் ; செங்கையா திரைநாள் கைப்பேர் . 
66 அங்கையே யத்த நாட்பே ரான்றகைத் தலமுஞ் செப்பும் ; 

கங்கமே "யெருவை பாறு கழறுஞ்சீப் புடனே முப்பேர் ; 
கொங்கொரு தேயந் தாது குளிர்மணந் தேறல் நாற்பேர் ; 
கிங்கரந் தணவா வன்பும் கிளத்து தூ நக்கும் பேசே . 

( பி - ம் ) பயங்கஞ். 2 மெலிவெ திர்ப்பு . எங்கலே மயிற்கு ரற்பே ரிரங்கலு 
மொலியு மாமே . சங்கரி கிளவி வேட்டல் , 5 பவனை சேனம் . கிளத்தூ 
தோர்சாதிப்பேர் . 


( 
எ 
) 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 
67 பொங்கலே பொலிவு யர்ச்சி பொருந்துறு நிறைவே முப்பேர் ; 
மங்கலம் பொலிவி னாம மடப்பமோ டெழில்கு ணப்பேர் ; 
பிங்கலம் பொன்மை பூசை கபிலமா னிறமும் போற்றும் ; 

இங்குலி கப்பேர் சாதி லிங்கமும் சிவப்பு மேற்கும் . ( 
63 பொங்கரே யிலவு சோலை புறம்பேபூஞ் சினையே வெற்பாம் ; 

அங்கித முடற்ற ழும்பே யங்கிகா ரமுமே யென்ப ; 
மங்குல் விண்ணிருள்மே கப்பேர் ; மங்கையோர் பருவம் பெண்ணாம் ; 

பிங்கலை யோர்வாய் வின்பேர் பிறழாந்தை தனக்கு மாமே . 
69 புங்கமே யுயர்ச்சி யம்பே பொருமம்பிற் குதையே தூசாம் ; 
திங்களம் புலிமா தப்பேர் ; தெங்கேதா ழைதித் திப்பாம் ; 
வங்கரே கொலைஞர் கற்றோர் வழுத்து மோர் தேயத் தோர்க்காம் ; 

அங்கண முற்றஞ் சேறே யாஞ்சல தாரைக் கும்பேர். ( க ) 
70 கங்கபத் திரமே வாளி கழுகின்றன் சிறகுங் காட்டும் ; 

சுங்கமே திறைய ளத்தல் சொற்றவா யத்து றைப்பேர் ; 
வங்கணங் கத்தி ரிப்பேர் கேண்மைக்கும் வழுத்தற் பாலாம் ; 
கங்கணங் கமண்ட லப்பேர் கரத்தொடி பதுவு மாமே , 


( 
க 
0 
) 


11 சங்கென்ப வளைகோ டேபுள் ; சங்கைபே யுடனே யையம் ; 

பங்கென்ப முடமே யாகும் பாதியுஞ் சனியு மேற்கும் ; 
கங்கென்ப வரம்பின் பக்கம் கருந்தினை கழுகு பாறு ; 
இங்கென்ப தவிடம் காயம் ; இலிங்கமே குறிகு லிங்கம் , 


( கக ) 


12 செங்கோடே யோர்மலைப்பேர் செருந்திக்கும் பொருந்தி நிற்கும் ; 

அங்கார கன்பேர் செவ்வா யடர்த்தசெந் தழற்கும் போற்றும் ; 
செங்காவி யலர்சே தாம்பல் சீரைதோய்த் திடுஞ்செல் கற்பேர் ; 
பைக்கூழே பபிர்கா யின்பேர் ; பாங்கரென் பதிடம் பக்கம் . ( கஉ ) 


( பி - ம் . ) பிங்கமே குராற்கோப் பூசை ; பிங்கலங் கபிலம் பொன்மை . 
புறம் பெழுஞ். 3 பங்கிகார் முகமே . திறைய ளித்தல் , மருந்து மன்னும் . 
திடமே . இலிங்கமாண் . 


ஙகரவெதுகை. 


க் 


73 பாங்கென்ப தலங்க ரித்தல் பகரெழில் முயற்சி யாட்சி ; 
ஞாங்கர்வேல் பக்க முன்பே மேலிடம் நவிறற் பாலாம் ; 
சோங்குநா வாய்ம றப்புச் சொற்குரு கெனவே முப்பேர் ; 
வேங்கைபொன் மரம்பு லிப்பேர் ; வெங்கோலே கொடுங்கோல் பல்லம் . 
74 ஓங்கலே வரைமே டியானை யுயர்வுபா யம்வேய் நாவாய் ; 
இலாங்கலி தெங்கு காந்த ளுழுபடை யெனவே முப்பேர் ; 
தூங்கல் கூத் தியானை தூக்கஞ் சோம்புசாத் தாழ்வோ ரோசை ; 
காங்கயஞ் செவ்வே ளாண்மை கனத்தவன் பணிபொன் னாற்பேர் . 
75 பங்கமே தூசு பின்னம் பதிந்த சேறுடனே குற்றக் 
தங்குதொல் வினையே யென்னச் சாற்றுமைம் பேருஞ் சொல்லும் ; 
வங்கமோர் தேயம் வெள்ளி வழுதலை யுடன்க ருத்துப் 
பொங்குறு நாவா யீயம் போற்றும்பே ரிருமூன் முமே . ( கரு ) 
76 சங்கமே கணைக்கா லோரெண் சவைசங்கு புலவர் நெற்றி 
பொங்குகை வளையி னோடு பொருந்து றக் கூட லெண்பேர் ; 
தொங்கலே பீலிக் குஞ்சம் தூக்குடன் றுயில்பூ மாலை 

சிங்கலில் கவிகை தெய்வ வுத்தியென் றறுபேர் செப்பும் . (கசு ) 
77 4 நூங்கரே நுறுங்கல் தேவர் ; நுங்கலே விழுங்கல் நோயாம் ; 

வீங்கலே மிகுதி வீக்கம் ; வெங்கதி ரழல்வெய் யோனாம் ; 
தீங்களே நறவஞ் சோரம் ; சிங்கலே யெஞ்சல் கேடாம் ; 

ஈங்கோர்முண் டகவல் லிப்போ ரிவ்வுழை யெனலு மாமே . 
78 து திபெறு மிரண்டா மெய்யாய்ச் சொற்பெற வருங் கார 
வெதுகையி னுற்ற செய்யு ளிசையவீ ரெட்டாய்ச் செய்தான் 
கதிர்விரி தடக்கை வேலான் கந்தவேள் மணிப்பொற் றண்டை 
அதிர்கழல் வணங்குஞ் செந்தி லருமருந் தையன் றானே . 


( கஎ ) 


( க ) 


ஙகரவெதுகை முற்றும் . 


( பி - ம் .) பாங்கெழின் முயற்சி யாட்சி பரிசலங் கரித்தல் பக்கம் . 2 வரை 
மோ . கனத்திடு . + நூங்கலே . துதிபெற வுணர்வோர் சொற்ற தூயமெல் 


லினங் கா . 


சகரவெதுகை . 


(உ ) 


79 கொலைகிளர்ந் தொளிருஞ் செய்ய கூரிலை வடிவேற் றாங்கு 

மலைசெறி கடகத் திண்டோள் மஞ்ஞைவா கனத்தெம் பெம்மான் 
முலைமுகிழ்க் குறமின் கேள்வன் மூவிரு முகனைப் போற்றிக் 

கலைவலோர் புகழ்ச கார வெது கையின் கவியைச் சொல்வாம் . (க) 
80 கோசரம் 3 சிவலிப் புட்பேர் கூர்மைக்கும் புரிக்கும் வைக்கும் ; 

ஊசலே உஞ்ச லூசல் ; ஒசிவே நுண் மைசா யற்பேர் ; 
கூசலே வெஃக லச்சம் ; குசமென்ப விருக்கந் தெர்ப்பை ; 

கேசர மகிழ்ம ரப்பேர் கிளத்து பூந் துணர்தே னீயாம் . 
81 அசதியீ ரெட்டாண் டிற்பெண் ணயர்வுட னோர்கோ வைப்பேர் ; 

கசிவேயா குலமி ரங்கல் காதல்வேர் வுடனன் பாகும் ; 
4 பிசிவேயொட்டல்ந டத்தல் ; பிசிதம்பொய் யிறைச்சி வேம்பு ; 

நொசிவேநோய் வருத்தத் தின்பேர் நுண்மைக்கும் புகல லாமே . ( ங ) 
82 ஆசையே திசைபொன் னேமால் ; ஆசுக மம்பு காற்றாம் ; 

காசையே நாணல் காயா ; கசையென்ப கவசம் நாணாம் ; 
பூசையே பூனை பூசை ; பொச்சையென் பது கான் வெற்பாம் ; 
ஓசையே கதலி சீர்த்தி யொலியெனு முப்பே ராமே . 

( ச ) 
83 முசலியே கோம்பி தாழை மொய்வலி யுடும்பே முப்பேர் ; 

அசமறி மூவாண் டின்நெல் ; அசனியே யுருமு வச்சிரம் ; 
கசநறுந் தாதி ரும்பு களிற்றுட னளவொன் றாகும் ; 

கசடைய மலினங் குற்றஞ் சகடெனும் நாற்பேர் காட்டும் . 
84 பாசமே பேய் நூ லூசிப் படுதுளை கயிறென் றாமே ; 

வேசரி கருத்த பங்கோ வேறெனுக் கரம் விளம்பும் ; 
காசறை மயிர்ச்சாந் தின்பேர் கஸ்தூரி மணிப்பொ துப்பேர் ; 
ஈசன்மா லானே வேத னெவற்றுக்கு மிறையென் றாமே . 

( பி - ம் .) கனத்தே றெம்மான். புரியி னமஞ் சிவலிப்புட் குருகுல் கூறும் . 
3 வெள்கல் ( ? ) 4 சிதமே பொய்பிறைச்சி நடத்தலவேம் புடனீ ரும்பேர் . நொசி 
தலே வருத்தம் நோயே . காற்பண மெனுங்க ணிப்பாம் . 1 அசனிவச் சிரமி 
டிப்பேர் ; ஆசுல மிடுப்பை பூசை , கயிறே யன்டாம் . 


சகரவெதுகை. 


( 
அ 
) 


85 உசிதமே நீர்வளைத்த லதிசய மழைத்த லோதும் ; 

இசியொன்றை யிணுக்கு தற்பே ரீசித்திடல் சிரித்தல் முப்பேர் ; 
பசியுத ரக்க னற்கும் பரசுதற் கும்பேர் வைக்கும் ; 

மசிமதித் திடல்கார் மையாம் ; வசந்தனோர் கவிவேள் தென்றல் . ( எ ) 
86 மூசல்மொய்த் திடல்சா வென்ப ; முசுவேயோர் வளல்மு சுப்பேர் ; 

கீசகங் குரங்கு தட்டை கிளர்த்திய தலைத்தி ராணம் ; 
வீசலே யெறித லீதல் மிகுத்திடல் பரத்தல் நாற்பேர் ; 
பாசறை பென்ன சாலை பாடிவீ டிரண்டு மாமே . 

( ) 
81 உச்சிநண் பகல்மு டிப்பேர் ; ஒசித்திடன் முறித்தல் சாய்த்தல் ; 

வச்சிரஞ் சதுரக்கள்ளி வயிரம்வெங் குலிச முப்பேர் ; 
நொச்சிசிற் றூர்ம திற்பேர் நுவல்சிந்து வார மென்ப ; 

மிச்சில்போம் பொருளே யெச்சில் ; வீசமோர் கணிதம் வித்தாம் . ( க ) 
88 ஆசிடை கூட்டஞ் சீரை வாழ்த்து மென் றறைதல் முப்பேர் ; 

தேசிக மெழில்நற் காந்தி செம்பொனோர் நடந்தி சைச்சொல் ; 
ஆசினி பலாவி சேட மரவுரி மரம்விண் சேகாம் ; 
தாசிசொற் பரணி நாட்பேர் 4 அடிமைக்குஞ் சாற்ற லாமே . 

( க 0 ) 
89 விசவமே நெடுமால் பூமி ; விசாலமே பொலிவு தாவல் ; 

வசுவென்ப செம்பொன் றேவர் வன்னிகோ தனநாற் பேரே ; 
பசுவென்ப திடபஞ் சீவன் பற்றுறும் பெற்ற முப்பேர் ; 

பிகனங்கொண் டியமே கோளே பேசுறும் பொய்யென் றாமே , ( கக ) 
90 குச்சென்ப சிற்றில் குற்றி குலவும்பா வாற்றி முப்பேர் ; 

நச்சென்ப விடம்புண் மூக்கு நவின்றிடு விருப்ப முப்பேர் ; 
கச்சென்ப கைப்பே மீனே கனன் முலைக் கச்செ னும்பேர் ; 

7 அச்சென்ப கழற்காய் கூட்டல் கம்பிவாங் கற்கோ ரச்சாம் . ( கட் ) 
91 பாசியே நாசம் ஞாளி பசாசெனு முப்பே போதும் ; 

வாசிமா வோதல் தெற்காம் ; மச்சம்பொன் னுரைமச் சப்பேர் ; 

( பி - ம் . ) தலைக்கிராணம் . யேன்ன . ஒசித்தல்சாய் வுதவி யற்றம் . சாற் 
றடி யாட்கு மேற்றும் . விசியென்ப விசித்தல் மஞ்சம் . போற்பொழி . ? அச் 
சென்ப வணிகு யிற்றச் சணிகழற் குழுத்தே ரச்சாம் . மழைநாய் பாதி பசா 
செனும் நற்பேராமே. மச்சமே மாற்றின் றிட்டம் நெடும்புழற் பேரும் வைம் 
கும் என்ற பாடத்தோடு இச்சொற்பொருள் பிறிதோரிடத்துள்ளது . 


கசு 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


தேசியே யெழில்சு ணங்கன் ; திசைதிக்குத் திகிரி யென்றாம் ; 

கோசிகஞ் சாம வேதம் கோதில் நற் படாமு மாமே . (கங ) 
92 பசும்புல்பைங் கூழே சட்பம் ; பசுமையே கேசம் பைம்மை ; 

விசும்புவிண். ககுபம் மேகம் விளங்கிய துறக்க நாற்பேர் ; 
தசும்புசெம் பொன்கு டப்பேர் ; தாசுசே கண்டை வல்லாம் ; 

அசும்புபைம் புற்கூ வற்பேர் ; அசூசமே நாசம் நாயாம் . ( கச ) 
93 கொச்சியோர் புதரே தீவாம் ; குச்சங்கொண் டியந்தெர்ப்பைப்பேர் ; 

பிச்சியே கருழு கைப்பேர் பித்துளோன் றனக்கும் வைக்கும் ; 
துச்சிலே யொதுக்கி டத்தோ டணிந்திடு சூட்டுஞ் சொல்லும் ; 

சச்சையே யிகழ்ச்சி தேய்வை சட்டைவெற் பகங்குற் றப்பேர் . ( கரு ) 
94 அசிபடைக் கலம்வா ளின்பே ரேவமதி சிரிப்புஞ் சாற்றும் ; 

நிசியிரா மஞ்சள் பொன்னாம் ; நேசங்கொந் தளம்நே யப்பேர் ; 
பிசிபேபொய் வெண்சோ றோடு பேசு நூற் பொருளே முப்பேர் ; 

சுசிகோடை சுத்தம் வெண்மை சுடர்த்தழ லெனுநாற் பேரே . ( கச ) 
95 குசைபரி சுவலிற் றோன்றுங் கூந்தல் கூர் கலினந் தெர்ப்பை ; 

வசைபழி மொழிப்பேர் குற்றம் ; மாசியோர் புதரே மாதம் ; 
4 அசைநிலை மேம்பா டோதல் எழுத்திரண் டுறழ்த லாகும் ; 

விசைவிரை வுடனே வெற்றி ; மிசைசேட முயர்வே சோறாம் . (கஎ ) 
96 அச்சு தன் மால்கேடில்லான் ; > அசைத்தல்சொல் லுலாவல் கட்டல் ; 

எச்சமே குறைசே யாகம் ; ஏசியே கிளியி கழ்ச்சி ; 
கச்சையே தழும்பி னோடு கயிறுமெய்க் கவச முப்பேர் ; 

பொச்சாப்பே மறவி யின்பேர் பொல்லாங்கென் றிரண்டு மாமே . ( ) 
97 ஊசியே சூசி கண்டம் ; உசாத்தேர்ச்சி யுலாவ லென்றாம் ; 

பூசலா யோத மோசை புலர்த்தலொப் பனையே நாற்பேர் ; 
தேசிக னாசான் றேசாந் திரியெனு மிருபேர் செப்பும் ; 
சரும் சிசார் விடமே மூக்காம் ; நசையிச்சை யொழுக்கத் தின்பேர் . ( ) 

( பி- ம் . ) 1 ஆசூசம் நரகம் நயாம் . ரேவமதிச் சிரிப்பே . சுசியென்ப 
குடையே சுத்தஞ் சு - ர்த்தழல் வெண்மைக் கும்பேர் , 4 அசையென்ப நிலைமேம் 
பாகே யறைதலீ ரசைய சைச்சொல் , 5 அசைதல் சொல் , நோசிக மருந்தே 
பாலம் , 


சகரவெதுகை. 


கஎ 


8 மிச்சமே பொய்ம்மை மிஞ்சல் ; விசித்திர மழகு மேன்மை ; 
கொச்சைவெள் ளாட்டி னாமம் இளைத்தலின் பேருங் கூறும் ; 
அச்சமே 1 அகத்தி யைம்மை யஞ்சலி யெனவே முப்பேர் ; 
நிச்சய மென்னும் நாமந் துணிவுமெய்ம் மையுநி கழ்த்தும். (20) 


. 


99 ஓச்சலே யெதிர்த்து வீச லுலகோம்ப லோய்தல் முப்பேர் ; 

பாச்சலே யெழுச்சி பாய்தல் ; பசும்பிடி யிலைத மாலம் ; 
காச்சலே காய்த லின்பேர் கோபமுங் கழறற் பாற்றே ; 

தோச்சலே பிரைசேர் வெண்பாற் புனலாட றுவளல் முப்பேர். (உக ) 
100 கோசமே மதிலு றுப்பாண் குறிமுட்டை முறைபண் டாரம் 

காசில்பொத் தகநீள் வீதி கருகூல மென்றொன் பான்பேர் ; 
• பாசனஞ் சுற்றம் பாசம் பாண்டமுண் கலனே நாற்பேர் ; 

வாசமே யிருப்பி டம்பூ மணம்பல்புட் சிறகே தூசாம் . ( ee ) 
101 கச்சமே கரிக்க ழுத்திற் கயிறள வொடும ரக்கால் 

நிச்சயத் துணிவு கூர்வாள் நினைத்தலங் கவடி யேழ்பேர் ; 
பிச்சமாண் மயிரும் பீலிக் குடையும் வெண் குடையும் பேசும் ; 
இச்சையே பொய்த்த லாசை யிடித்தலஞ் ஞான நாற்பேர் . ( உங ) 


102 இசையுரைக் கிளவி பாட்டோ டிசைப்புடன் புகழே வண்மை 

திசையொளிர் பணத்தினோடே தித்திப்பென் றெண்பேர் வைக்கும் ; 
விசையமே பருதி வட்டம் வெற்றிசர்க் கரைவை யப்பேர் ; 
5 அசைதலே தங்கல் நோதல் ; அசனம்பட் டினிபல் லுண்டல் . (உச ) 


103 ஆசானே புகர்பொன் சுவாமி யயாவில்பாலைத்தி றப்பண் 

தேசாருஞ் செவ்வே ளென்றே செப்புநாமங்களைந்தாம் ; 
ஆசார மறிவொ ழுக்க மாடைபெய் மழைகாட் சிப்பேர் ; 
தாசோக மொட்ட கப்பேர் தருமமென் றிரண்டு மாமே 


( கரு ) 


104 7 ஆசகைக் கருவி குற்றம் அற்பமே கவச மோர்பாட் 

டேசிலாச் சடுதி யாசோ டெல்லாமென் றுரைத்த லெண்பேர் ; 
( பி -ம் . ) பயம் கத்தி யைம்மையஞ் சலியே நாற்பேர். 

லோட்டுத . 
பறோயுற . காசுபொத் ( ? ). அசைதனோய் நெருங்கல் தங்கல் , லூனாம் , 7 ஆசென்பு 
ஈடுதி வாள் பாட்டரிலற்பங் கவச மூற்றும் 

3 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


தூசுபோர்ப் படைவ குப்புத் துகில்யானைப் புரசை முப்பேர் ; 

காசுநற் செம்பொன் கோழை கதிர்மணிப் பொதுக்குற் றப்பேர் . ( ) 
105 செச்சையே வெட்சி பாடு செறிசந்தக் குழம்பு நீறு 

பொச்சையாங் காடு சோடு புகன்றவிப் பேர்க ளாறாம் ; 
பேச்சையே தோலி லாபம் பரிமளம் புதன்மால் புந்தி 

மெச்சுபை யொளிவி ரிக்கு மென்மர கதமு மாமே . (உஎ ) 
106 சசிநில விந்தி ராணி தவளங்கற் பூரம் பேற்றும் 

நிசியுறழ் கடலி னோடு நிறத்தகார் மழையென் றேழ்பேர் ; 
வசிவசி யம்வாகர் கூர்மை வாசித்தல் திரட்சி குற்றம் 

கசியுற வருட்டல் போழ்ந்தே வடுப்பட லெண்பேர் காட்டும் . ( உ.அ ) 
107 வழுவில வொலிசி றக்கும் வல்லின மாஞ்ச கார 

மொழியெது கையினிற் செய்யுள் மூவொன்ப தாகச் செய்தான் 
கழுதுண வசுரர் சேனைக் கடறொலை குகனைப் போற்றும் 

அழகியற் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . ( உ . ) 
[ மீகை : ] 1. தூசியே படைவ குப்புந் துரகமு மென்னற் பாற்றே . 2. போசரே 
காவிரிக்கும் புகல்வினைக் குடையர்க் கும்பேர் . 3 , முச்சுடரிரவி சோமன் மொய் 
யொளித் தழலு மாமே , 

சகரவெதுகை முற்றும் . 


ஞகரவெதுகை . 


108 நற்றவ முனிவர் விண்ணோர் நான்முக னெடியோ னேத்தும் 

பெற்றமூர் கடவுட் கன்று பேசரும் பொருளு சைத்த 
வெற்றிவேற் குருசில் செங்கேழ் மென்மலர்ப் பாதம் போற்றிச் 

சொற்றிகழ்ந் திடுஞ கார வெதுகையின் றொடையைச் சொல்வாம் . 
109 கஞ்சுகி யங்கி பேமெய் காப்பாளர் பாந்தண் முப்பேர் ; 

மிஞ்சிகை குண்ட லப்பேர் விளங்குபே ழைக்கும் வைக்கும் ; 

( பி - ம் . ) தூசென்ப துசில்மா லியானைப் புரசைகட்டிற்று சேயாம் . 
பேச்சையே புதன்மா லூதி சந்தோ லோர் புதர்டைம், காசாம் , 3 பவ்லம் ( இசியு p . 


ஞகரவெதுகை. 


கக 


வஞ்சுளம் காரிப் புள்ளே வல்லிசா தகக்கொ டிப்பேர் ; 
அஞ்சனி யிராமன் றூத னன்னைகா யாவுக் கும்பேர். 

( உ 
110 மஞ்சமே கட்டில் தூசாம் ; வாஞ்சையே விருப்ப மோர்புல் ; 

கஞ்சிகை மணிக்காற் பள்ளி திரையாடை துகிலுங் காட்டும் ; 
குஞ்சரக் கிளவி யானை குளிர்நறுங் குவளைக் கும்பேர் ; 

* ஐஞ்சைநல் லெழிலே யாடாம் ; அஞர் துக்க மறிவி லாமை . ( ங ) 
111 கஞ்சனம் வலியன் கல்வாய்ப் புள்ளேகண் ணாடி முப்பேர் ; 

நெஞ்சமே மனமார் பின்பேர் ; மீஞ்சலே குடித்தல் நீந்தல் ; 
மஞ்சரி யத்த நாள் பூங் கொத்துத்தார் தளிரோர் மன்னூல் ; 
அஞ்சலி பேதை வாவ லங்கைகூப் புதலென் றாமே . 


( 
ச 
) 


112 தஞ்சமா லெளிமை தாழ்வு தருப்பற்றுக் கோடே பைம்பேர் ; 

துஞ்சலே நிலைபே றாகுந் துயில்சோம்பு சாவே நாற்பேர் ; 
கஞ்சமே தாளங் குல்லை கமலம் வெண் கலம்வட் டப்பம் ; 
அஞ்சமே யெகினப் புட்பேர் அச்சமென் றிரண்டு மாமே . 


( ரு ) 


113 இஞ்சியே மதிளே யல்ல மிலங்குதோற் பலகைக் கும்பேர் ; 

வஞ்சிமேற் செலவே யோர்பா வல்லிபெண் கருவூ ரைம்பேர் ; 
பஞ்சிபஞ் சாடை தூறாம் ; பஞ்சரம் செருந்தி கூடாம் ; 
கஞ்சியே யனங்கு ழம்பு காஞ்சிமா நகரு மாமே . 


( சு ) 


114 குஞ்சமீச் சோப்பி நாழி குறளைச்சொல் குறள்க.ன் குன்றி 

விஞ்சு தூய்க் கவரிக் குஞ்சி விளம்பிய நாம மேழாம் ; 
கஞ்சனை யத்தம் பானை ; காஞ்சனம் பொன்புன் கேபேர் ; 
வஞ்சமி லுஞற்றுத் திபோகம் வழக்கோதல் மனவெழுச்சி . 


( எ ) 


115 காஞ்சியே கச்சி யெட்டி கருமைமே கலையு ணர்ச்சி 

பாய்ஞ்செதி ரூன்ற லோடே நிலையின்மை பகரேழ் பேரே ; 
ஆஞ்சிகூத் தழுங்க லேலம் ; அஞ்சலே பயர்வச் சப்பேர் ; 
நாஞ்சிலே மதிலு றுப்பும் நவிற்றுழு படையு மாமே . 

( அ ) 
( பி-ம் . ) வல்லி சாதக் கொடிகாரிப் புள்வ ழுத்தும் . "ஐஞ்சையா டறிவில் 
லான்பேர் . 3 மீஞ்சேந் துதல்கு டித்தல் அஞ்சமே யனமஞ் சாமை ; ஐஞ்சலம் 
பஞ்ச வாசம் , தூறு , கலைப் ணர்ச்சி . 


( 
க 
) 


அரும்பொருள்விளக்க நிகண்டு . 
116 1 வஞ்சமே யற்பங் கள்ளம் வஞ்சனை சபதம் பொய்யோ 

டெஞ்சலில் கொடுமை வாளென் றியம்பிய நாம மேழாம் ; 
நஞ்சகார் விடம்நை தற்பேர் ; நவின்றபஞ் சானனந்தான் 

விஞ்சுசங்கரனார் துண்டம் விளங்குசீ யப்பே ராமே . 
117 அஞ்சனந் திசைக்கார் வேழ மணியுமை யிருள்க றுப்பு 

விஞ்சுமோர் கற்பி றப்பு விழிக்கிடு மருந்தா றேபேர் ; 
மஞ்சுபூண் வலிவ னப்பு மழையானை முதுகே யோட 

மிஞ்சுத லிளமை சூளை மேடளி பன்னொன் றேபேர் . ( க 0 ) 
118 விரியுறு மொளிசி றந்த மெல்லினந் தனிலி ரண்டாம் 

வரியெது கையினிற் செய்யுள் மும்மூன்றாய் வகுத்தல் செய்தான் 
திரிபுரந் தன்னைச் செற்ற செம்மலின் செம்மல் செந்தாள் 
அருண்முடி சூடுஞ் செந்தி லருமருந் தையன் றானே . ( கக ) 
[ மீகை . கிஞ்சுகங் கிளிமு ருக்காம் ; கிஞ்சித்தே யற்பங் கொங்கை . 

ஞகரவெதுகை முற்றும் . 


டகரவெதுகை . 


119 வலிசிறந் தொளிர்ப ராரை வரைச்சிற கரியுங் கொற்றக் 

குலிசிதன் மருகனாய குருபர முருக வேளின் 
கலினொலி பரிபு ரப்பொற் கமலமென் பாதம் போற்றி 

யொலிசிறந் திடும்ட கார வெ துகையின் கவியோ துற்றாம் . ( க ) 
120 வடமென்ப சிலைநா ஹாலை மணிக்கோவை நகர் தாம் பைம்பேர் ; 

திடமென்ப வலியே மெய்ம்மை ; திட்டிகண் ணுளக்கு றிப்பாம் ; 
குடமென்ப நகரோர் கூத்துக் கும்பங்கோக் கரும்பின் கட்டி ; 

முடமென்ப வெய்யோன் பாகன் முதுமகன் றனக்கு மாமே . ( 2 ) 
121 அடலேபோ ராற்றல் கோறல் அணுகலே யுடன்ப டற்பேர் ; 

மடலெழு தோடே பூலின் மட்டித ழோர் நூற் கும்பேர் ; 
( பி - ம் . ) வஞ்சமே சபதல் கள்ளம் வாளற்பக் கலாம் பொய் வஞ்சம் . 2 விஞ் 
சரன் முகமே சீயம் ; மிஞ்சேமிஞ் சுதல்வண் டாமே . 3 முடனு . உடலணு 
கிடல்வ லிப்பே ருடன்படல் கொலையாற் றற்போர் . மடலேபூ விதழே யோர் 
நூல் வரிபனை யேடு மாமே . 


டகரவெதுகை. 


( 
ங 
) 


கடல்பசு வுவரி யின்பேர் ; கட்சிதுஞ் சிடங்கான் கூடாம் ; 

உடல்பொருள் வலிகா யப்பேர் ; ஓடமே யறிவு தோணி . 
22 கோடலே முறிதல் காந்தள் கொள்ளுதல் வளைத னாற்பேர் ; 

ஆடலே வார்த்தை கூத்தோ டாண்பெண்கூ தெல்கு னித்தல் ; 
சூடலே மூடல் வேய்தல் ; சுநிவேசும் மாடு சுட்டல் ; 

பாடலே பிராகஞ் செய்யுள் ; படாகைநீள் கொடிப டர்த்தல் . ( ச) 
123 விடலையே வெற்றி யாளன் விளங்கும்பாலைத்தோன் றற்பேர் ; 

தொடலையே மகளி ராடல் சொற்றதே மாலைக் கும்பேர் ; 
படலையே படர்ச்சி தொங்கல் பரந்திடும் வடிவி னாமம் ; 

நடலையே நுடக்கம் பொய்ம்மை நாட்டும் வஞ் சனையே முப்பேர் . ( ) 
124 கடைசொரி வாயி லப்பக் கடையீறோ டிடமங் காடி ; 

விடையெதிர்மொழியேற்றின்பேர்விடுதலென்றுரைத்தல் முப்பேர் ; 
தொடைகணை பாவு றுப்புச் சொற்றொடர் தொடுத்தன் மாலை ; 

முடைபொதி திரட்சி நாற்ற முடைபெட்டி தவிடே கோளி . ( சு ) 
125 விடரேகான் அர்த்த ரோடு விடத்தொழில் செய்வோர் முப்பேர் ; 

தொடரேசொல் பழமை தாரி துவக்குட னிகள் மைம்பேர் ; 
படரேநோய் நடைரி னைப்பு பாப்பன்பு கொடிவீ ரர்க்காம் ; 

அடரேமல் கலின்பே ரைய மலங்குறுந் தகடே முப்பேர் . ( 
126 தடைகுடங் கவசம் பாரி தடுத்தல்பூண் கடைபு ணர்ப்பாம் ; 

தொடையல்வா சிகைதே மாலை ; தொடர்பேகட்டுதல் நட்பும்பேர் ; 
படைமரம் பரிக்க லன்பேர் படாஞ்சுற்றும் பலகை யென்ப ; 

கடையமிந் திராணி யாடல் கங்கண மிருபே ரமே . ( அ ) 
127 குடைதலே கடைதல் தோய்தல் ; குட்டியே குருளை பெச்சம் ; 

இடையலே யிடைதல் பட்டாம் ; இட்டியே யீட்டி யாகம் ; 
மிடைதலே நிறைவி னாம மிருத் திடல் நெருங்கலும்பேர் ; 
புடையிடம் பாரி சப்பேர் ; பூட்கைமேற் கோள்தோல் சிங்கம் . ( * ) 

( பி - ம் . ) படுதலே வெற்றி . கடை சொரி யிடையீ றேயங் கடியப்பு கடைவா 
யற்பேர் , 3 தொடையேபா வுறுப்பு வாளி . 1 முடையோம் நந்தி ரட்சி முடைக் 
தபெட் டிகைபொ திப்பேர் -நடைகோளி கைப்ப ரிப்பேர் தவிடறு நாம மாமே . 
5 அர்த்தர் விட்பு . 5 ஆமே . படரேபற் றுனல்தூ மம்நோய் படைவீரர் கொடிய 
சப்பாம் . 8 அடரேபை யயம்நெருக்க . உடையேமன் பரிக லன்பேர் ., 


( 
எ 
) 


அரும்பொருள்விளக்க நிகண்டு . 


1 


( 


128 அடியென்ப வடிமை செண்டு வெளியேதா ளண்ட நாற்பேர் ; 

கொடியென்ப வல்லி வஞ்சி நீளந்தின் கொடிகாக் கைப்பேர் ; 
வடியென்ப கூர்மை யோடல் ; மாட்டல்மாட் டிடுதல் முட்டல் ; 

பிடியென்ப நெடுங்க ழுத்தல் குஞ்சரங் கவரிப் பெட்டை . ( க 0 ) 
129 2 படியங்க வடிசோ பானம் பார்நாழி குணம்ப டிப்பேர் ; 

வெடியென்ப வெளிகள் ளச்ச மென்புகை வெள்ளி டிக்காம் ; 
செடியென்ப விளக்கம் பாவங் குணமின்மை புதருஞ் செப்பும் ; 

குடியென்ப குலம் புரூரங் குடித்தலே நகரே நாற்பேர் . ( கக ) 
130 அடையிலை நகம டுத்த லப்பமிம் முப்பேர் செப்பும் ; 

கிடையுவ மைப்பேர் வேதக் கிளரொலி கிடை கிடைத்தல் ; 
படைநிரை படுக்கை தானை பல்லணம் படைக லப்பை ; 

நடைவழி யுடனொழுக்கம் நற்செல்வ முப்பே ராமே . ( கஉ ) 
131 கடிஞைபாத் திரஞ்சூ தாடு கருவியென் றிருபேர் காட்டும் ; 

மடிபகை படங்கல் சோம்பு வயிறுநோய் புடைவை தாழை ; 
படிதலே புணர்தல் தோய்தல் ; படலமத் தியாய மூடல் ; 

பொடிதலென் றுரைத்த நாமம் பொடித்தலங் குரித்த லாமே . ( ) 
132 படிகமே நிருத்தம் பிச்சை பளிங்கெனு முப்பேர் செப்பும் ; 

கடிகைநாழிகையே துண்டங் கதவிடு தாழே முப்பேர் ; 
சுடிகையே மகுட முச்சி சுட்டியுந் திலக மும்பேர் ; 

நொடிபிதிர் கிளலி பிட்டு நூவலென் றோதல் நாற்பேர் . ( கச ) 
133 அடலைவெண் பொரிசாம் பற்பேர் ; ஆட்டிபெண் ஆட்டற் கும்பேர் ; 

கெடவரல் மகளிர் கூட்ட மவராட லிவைகி ளத்தும் ; 
படலிகை கைம்ம ணிப்பேர் பதாகைபீர்க் குடனே முப்பேர் ; 

கடவுளே தெய்வம் நன்மை ; கடனேயுன் னல்பின் வாங்கல் . (கரு ) 
13-1 குடிலமே ககனம் வஞ்சம் சடையுடன் வளைவே கோட்டம் ; 
தடிவய லுலக்கை வில்லுத் தண்டுமீன் 

மசையு 
தொடிவளை யொருப லப்பேர் சூழ்ந்தகம் கணமுஞ் சொல்லும் ; 
சடிலமே குதிரை துன்றல் சாற்றிடும் வேணி முப்பேர் . ( கசு ) 

( பி- ம் . ) மாட்டேமாட் . படியென்ப குணம்பார் நாழி பகையங்க வடிசோ 
பானம் . 3 வழுங்கல் , ஆடற் கேயாம் , கடளே யுள்ளுதல்பின் . 


டும்பாம் ; 


டகரவெதுகை . 


. 


135 முடியென்ப சிமிலி சென்னி முடிநாற்று முடிகி ரீடம் ; 

குடிஞைபுட் பொதுவும் யாறுங் கூகையும் பதியும் வைக்கும் ; 
படிவம்நற் செவ்வி நோன்பாம் ; பட்சியே குதிரை பல்புள் ; 

1 இடிதருப் பணஞ்சு ணம்நென் மாத்தக ரம்மி டிச்சொல் . ( கன ) 
136 மிடலேசேய் வலிவெண் டிக்கள் ; வேட்டலே விவாக மிச்சை ; 

தடறேதொண் டானா ரைப்பேர் படையுறை பதகன் சாற்றும் ; 
கொடிறேபூ சங்க துப்பாம் ; குடம்பையே முட்டை கூடாம் ; 

கடறேகான் வழிவாட் புட்டில் ; காட்டியே பிரட்டி பன்றி , ( கஅ ) 
137 தடாவென்ப மிடாவின் பேருந் தக்கநற் பெருமைக் கும்பேர் ; 

கடாவலே யெதிர்மொ ழிப்பேர் ஊர்திதூண் டற்குங் காட்டும் ; 
கிடாவலே வேல னாட லெறிதற்குங் கிளத்தற் பாலாம் ; 

5 படாமிடு திரையே யாடை ; பட்டேபட் டாடை சிற்றூர். ( ககூ ) 
138 வட்டிகை யோவி யம்நால் வகையிற்சாந் தொடுகூ டைப்பேர் ; 

கொட்டியே புறவா யிற்பேர் கூட்டமோர் மூலங் கூறும் ; 
பட்டிகை யரைநா ணில்லம் பயோதரக் கச்சே தெப்பம் ; 

தட்டியே பரிசை காவல் சாற்றுறும் பலகை முப்பேர் . ( 20 ) 
139 7 இடக்கரே மறைச்சொல் கும்பம் ; இடங்கழி நெருங்கல் தூர்த்தர் ; 

கிடைத்தலே யெதிர்தலொன்றைக்கிடைத்தலென்றோதற்கும்பேர் ; 
கடைப்பிடி மறப்பிலாமை கருதிய தேற்றஞ் சொல்லும் ; 

படப்பையே தோட்டம் நாட்டிற் புறம்புமென் றோதற் பாலாம் . ( ) 
140 கட்டலே யிறுக்க லார்த்தல் களைதலே தடைகள் ளப்பேர் ; 

தொட்டல்கை தீண்ட லுண்டல் தோண்டலென் றோதல் முப்பேர் ; 
தட்டலே தடையே கிட்டல் ; தட்டம்நச் சப்பல் தாலம் ; 

கொட்டலே யப்பல் மொத்தல் ; குடத்திமுல் லைப் பெண் ணோர்மா , 
141 நாடென்ப 10மறுகு வையம் நவிர்பின்ன பலணியார் வைப்பேர் : 

தாடென்ப தலைமை கோவில் தளிர் தூறல் பெருமை யாற்றல் ; 

( பி - ம் . ) 1 இடிதரு மணஞ்சு. பேற்றல் , 3 தடறுகூன் றொண்டா ைைர , 
4 பிராட்டி , படாமிடு திரையா டர்பேர் . புசவா , இடக்கரே நெருக்கள் 
கும்ப மிடக்கழி மறைச் சொல் தூர்த்தர் . பெதிர்த்த, சொடும்பைதூம் பருவ 
குண்டம் , மறிகு. பலணிடர் வைப்பேர் , 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 
ஏடென்ப மகியே குற்ற மியன்றகண் ணிமைபூத் தோடாம் ; 
• பீடென்ப குழைவே யொப்பே வலியொடு பெருமைக் கும்பேர் . () 
142 ஏடகம் பலகை பெண்ணை நல்லாடை யிலாங்க லிப்பேர் ; 

பாடகஞ் சிவப்பு நீழ லொலிபாத கடகம் பன்னும் ; 
கோடக முடியு றுப்புங் குலவுறு பரிக்குங் கூறும் ; 

மாடகஞ் சகோடயாழ்ப்பேர் வலி முறுக் காணிக் கும்பேர் . ( உச ) 
143 ஆடென்ப மேடம் வெற்றி யாடவர் நிருத்தம் நாற்பேர் ; 

சேடென்ப பெருமை நன்மை திரட்சியோ டழகுஞ் செப்பும் ; 
சூடென்ப கண்ணிற் சூடே சூட்டேபுட் டலைச்சூட் ஒப்பேர் ; 

மோடென்ப வுதாம் போழ்தல் பெருமைமே உடெனுமொ ழிப்பேர் . 
144 மாடுபொன் செல்வம் பக்கம் ; வட்டணை யறுத்தல் மொத்தல் ; 

கோடிகந் துகில்பூந் தட்டே குண்டிகை யதற்குங் கூறும் ; 
பாடிடம் பெருமை யோசை படுதல்பக் கம்பண் பென்றாம் ; 

ஒடென லலவு மாமென் றுரைத்தலோ டுதல்கெ டற்பேர் , ( உசு ) 
145 ஊட்டியே விலங்கின் கன்றூண் ஒளிர்மழை மிடறே முப்பேர் ; 

கோட்டிகண் பார்கு றிப்பேர் கூட்டம்வா யிற்குங் கூறும் ; 
பாட்டியே நரிநாய் பன்றி பாணிச்சி பாட்டி யைம்பேர் ; 

நாட்டியங் குறிப்பே யாடல் நல்வடி வம்முப் பேரே . (உஎ ) 
146 மட்டென்ப நறவே யெல்லை வாசமா யுதமும் வைக்கும் ; 

கட்டென்ப மிகுதி கட்டுக் களைதலே குறிக்கா வற்பேர் ; 
புட்டங்கோ டிகமே காகம் பொருந்துறு நிறைவும் போற்றும் ; 

குட்டம்பூந் தடம்நோ யாழம் ; கொடிஞ்சிதேர் தேர்க்கூம் பாமே . ( ) 
147 ஒட்டென்ப படைவ குப்பும் அற்பமு முரைக்கற் பாற்றே ; 

பட்டடை யடைகு றட்டின் பால்விளை பண்ட ராசி ; 
கட்டளை நிறைகல் லொப்பே யிட்டிகை யியற்ற லாணி , 

சட்டகந் தட்டம் பாயல் ; சாடுவிற் பன்னர் பாண்டில் . (உக ) 
148 ஒடுக்கமே யடக்கம் பாந்தல் ; ஒடுங்கியே முளை கூம் பற்பேர் ; 

கத்ேதலொப்பையம் வேகங் கலங்குறச் சிந்தற் கும்பேர் ; 

( பி - ம் . ) 1 மேடென்ப . டெனவும் போற்றும் , கெண்டிகை , ஒடுக்கமே 
முடியச் செய்தல் அடங்கல்பாந் துதலோ தும்பேர் , 


ட கரவெதுகை, 


தொடுப்புழு படைவளைப்புச் சொற்புறங் கூற னாற்பேர் ; 

வடுச்செம்பு தழும்பு குற்றம் வண்டுமா வடுவேச் சாமே . ( LO ) 
149 உடுக்கையோர் பறையே யாடை ; ஒடித்தலே சொரிவொ சித்தல் ; 

கடத்தலே நடத்தல் தூண்டல் காணுறத் தாண்டல் முப்பேர் ; 
தொடுத்தலே வளைத்தல் பற்றல் சொற்கூட்டல் பிணித்தல் நா 

ரற்பேர் ;. 
அடுப்புயர் பாணி நாட்பேர் அச்சஞ்சல் லிப்பேர் வைக்கும் . ( ஙக ) 
150 படுகரே பள்ளங் கேணி பகர்கமண் டலமே முப்பேர் ; 

முடுகலே விரைவே மல்லல் மூட்டுதல் மிகுதி யச்சம் ; 
கடுமையே 3 மிகுதி வல்லை கொடுமை யே யகறல் காட்டும் ; 

வடுகுய ரிந்த ளப்பண் மருதயாழ்த் திறத்தோ ரோசை ( 2 ) 
151 மாடமே யுழுந்தோ டில்லாம் ; வட்கலே நாண்கே டாகும் ; 

பாடமே கலைப யிற்றல் பிறங்கொளி யிரண்டும் பன்னும் ; 
கூடமில் மறைவு வஞ்சங் குவட்டுச்சி கொல்சம் மட்டி ; 
சேடனே வற்பேர் பாங்க னனுசன்பாம் போர்சா திப்பேர் . ( ஙங ) 


152 கூடலே பொருந்த லூடல் மதுரைமா நகருங் கூறும் ; 

பாடைவாள் தீட்டுஞ் சாணை தேயச்சொல் பகரி ரண்டாம் ; 
கீடமே யளியே கேழல் கோற்புழ வெனக்கிளத்தும் ; 

பீடிகை யாவ ணம்பூண் கொள்கலம் பீட முப்பேர் , 
153 ஆடவ ரிளைஞர் தம்பே ராம்புரு டற்குக் கூறும் ; 

பேடலி காம னாடல் பிறங்கிய நகரே முப்பேர் ; 
பாடலி கள்ளே போரூர் ; பட்டிமை கரவே வஞ்சம் ; 
கோடணை வாச்சி யப்பேர் கொடுமைக்கு மொலிக்கும் பேரே (ந . ரு ) 


154 சுட்டியே பட்டஞ் சுட்டி சொற்றந வுடனே பங்கி ; 

செட்டிவா ணிகன் செவ் வேள்பேர் ; தெட்டியே நாய்கன் யானை ; 
பட்டியே யிடம்சு வாப்யேர் பகர்ந்தகள்ளுக்கும் வைக்கும் 
வட்டிலே புட்டில் நாமம் வழிகடை யுடன் முப் பேரே . ( ஈ.சு ) 

( மீ - ம் . ) 1வத்தழும் பேச்சு வண்டு வாள் கூர்மை வார்செம் பாமே . 
ஒருக்கலே யடங்க கோ ைர . 3 வல்லை பட்டம் , சால்சம் மட்டி , தொட்டின் 
ணிகன் யானைப்பேர் , பே .- ர்புதர் கள்லே சோரம் , வட்டித் தற்பேர் , 

4 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 
155 கட்டியே மகிழ்ச்சி போர்புள் கருப்புவட் டேனே முப்பேர் ; 

கிட்டியே தலையீற் றாவுங் கிளத்திய தாளத் தும்பேர் ; 
தொட்டியே யழகு வாயிற் சொற்றகள் ளெனவே முப்பேர் ; 

விட்டிலே கொலையி னாமம் விளக்குறு பதங்க மும்பேர் , ( ஙஎ ) 
156 முட்டையே தவிடண் டப்பேர் ; முடுவல் பெண் ணாய்செந்நாயாம் ; 

திட்டையே யுரலு மேடுந் திண்ணையும் நண்ணு மப்பேர் ; 
தட்டைவேய் தினைத்தாள் கிள்ளை தனைக்கடி கோல்தீ முண்டம் ; 

ஒட்டையே நெடுங்கழுத்தல் ஒருமாஞ் சாண்முக் கோலாம் , ( ங அ ) 
157 இடங்கரே குடிங்கர் தூர்த்த ரெய்து நீர் முதலை முப்பேர் ; 

முடங்கலே மடங்கல் கைதை மூங்கில்நோ யோங்கு நாற்பேர் ; 
படக்குமேற் கட்டி சேனை பகர்பெருங் கொடிபுள் ளோசை ; 

விடங்கமேர் கொடிகொ டுங்கை மேன்முக டிளமை யாண்மை , ( ) 
158 சூடிகை கீரீட முச்சி ; சுடர்க்கடை மின்மினி மஞ்ஞை ; 

சேடிவிஞ் சையரூ சேணி செப்பிய விகுளை முப்பேர் ; 
மோடியுள் ளத்து வஞ்சங் காநிகாள் மூதே விப்பேர் ; 
தாடிம மென்ப தாது மாதுளை சந்தா னும்பேர் . 

( ச O ) 
159 ஆடியோர் மாதங் காற்றே கண்ணாடி படியா ணிப்பேர் ; 

சாடியே யாடை தாழி ; சடைவேணி வேரோர் பூடாம் ; 
தேடியே தொழிலி லாபம் ; சேடமே சிறுமை மிச்சில் ; 

சகாடிசோ நூறு காய்நெய் ; 6 காட்டமே சமித்து வாசி . ( சக) 
160 மாட்சியே 7திருந்தல் குற்ற மமைதியே நிரப்பே மானம் ; 

காட்சியே யறிவி னாம மின்புறக் காணற் கும்பேர் ; 
பூட்சியே யுரிமை பின்பேர் பொருந்துறு முடற்கும் போற்றும் ; 

ஞாட்பெனும் பேரே கூட்டம் நற்பாரம் படைபோர் நாற்பேர் . () 
161 விடம்விடத் தொழிலே யால மேவுறுந் 10 தியாக்கி யப்பேர் ; 

சடமுட லிருமூன் றேபோய் 1 சாற்றுறுங் கொடுமைக் கும்பேர் ; 

( பி - ம் . ) 1 விட்டிலே சொலைப் பக்கம் ; வீடெயில் முத்தி யின்பேர் , கோ 
லாம். 3 ய் தாங்கோ லைப்பேர் . கொடியுள் . காடிசோ நூறு காய் நெய் கஞ்சி 
முத் திடனே மூர்தி , கோட்டத்திக் சுவக் கட்டை. திருத்தல், இரூந்பேர் .? 
சொயம் : பொடிசென் மூளை ( ! சாம்பல் , 10 யோச்சி யப்பேர் , 11 தண்ணதி , 


டகரவெதுகை. 


26 


சுடரொளி தளிர்வி ளக்குத் தூய்க்கனல் வெய்யோன் றிங்கள் ; 
மடமறி யாமை சத்திர மனைமுனி வாசம் நாற்பேர் . ( சக ) 


152 வேட்டுவன் மகநாள் வேடன் விளங்குறுங் குளவி முப்பேர் ; 

சேட்டையே விசாகங் கேட்டை சீர்கேடி முற்றில் நாற்பேர் ; 
கேட்டையே கலதி யோர் நாட் கிழத்தியென் றறைதல் முப்பேர் ; 
நாட்டமோர் பண்கண் ணாடல் நாந்தக மூளப்பா டச்சம் . ( சசு) 


. 


163 நடுமையம் நடலோர் நாடி ; நட்டமே கேடுங் கூத்தும் ; 

கடுவிடம் விரைவு முள்ளோ டரிதகி கசப்போ டைம்பேர் ; 
கிடுகொரு பறையே சட்டம் ; கிடக்கைபூ தலம்பா யற்பேர் ; 
படுதலே யொலியின் றாதல் பகர்தலுண் டாதல் பூத்தல் . ( சரு ) 


164 சடாமே வயிறோந் திப்பேர் ; தடா ரிபல் பறைமு ழாவாம் ; 

தொடரே நூல் செய்யு ளாகும் ; துடுப்பேகை முலையி ரண்டாம் ; 
பிடலேகற் பிளப்பு விள்ளல் ; மேடுமேம் பாடு யர்ச்சி ; 
அடகேபொன் றீடாக் கொள்ளல் இலைக்கறி யிரண்டு மாமே . ( சசு ) 


165 இடும்பரே நிருதர் கீண்பர் ; ஈட்டி யோர் படைவ ளர்த்தல் ; 

கிடங்குநீர் நிலைபல் பண்டங் கிளர்சாலை கிளத்தற் பாலாம் ; 
குடந்தமஞ் சலிதி பட்சி ; குடஞ்சுட்டே சுரபி மேதி ; 
மடங்கல்கூற் றிடிநோய் சீயம் வடவை தூ சூழி தாழை . 


(சஎ ) 


166 தடவென்ப பெருமை யோம குண்டமே வளைவுஞ் சாற்றும் ; 

விடபமே மாக்கொம் பேறு விளங்குதூ றெனவே முப்பேர் ;; 
துடவையே தோட்டஞ் சோலை ; துடாவென்ப துழவே மஞ்ஞை ; 
வடவை தீ குதிரைப் பெட்டை யுவாப்பிடி யெருமை வைக்கும் . ( ) 


167 துடியேலம் பறை நுண் போது துடிப்புட னேழு மாதர் 

நடியாடல் செவ்வே ளாடல் நாட்டிய வற்ப மேழ்பேர் ; 
படிறேபொய் கொடுமை கள்ளம் ; பட்டாக கன்றே வாசான் ; 
வடிவேநன் மேனி மெய்ச்சொல் ; வடிதலே யொழுகல் நீளம் . 


(பி - ம் . ) சித்திர . சடமென்ப கொடுமை காயம் . தொடருரை செய்யு 
னூலாம் . பட்டார காசா தண்டா ? 5 வடிவமெய் மேனி வேள்வி , 


2 அ 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


ப 


168 கோடாங் குதிரை பெட்டி குரங்குகொம் புடனே சோலை 

நாடுறு மயிர்ச்சாந் தாலம் நவிற்றுநா மங்க ளேழாம் ; 
பாடலஞ் சபதம் வாசி பாதிரி களிப்புச் சோணம் ; 

கேடசம் பரிசை வேறு 1 கேடிலூர் பலகை செப்பும் . ( Po ) 
169 " ஓடையே நீர்க்கி டங்கோ டொளிர்மவைச் சரிமால் யானை 

மாடையிற் குயிற்றும் பட்ட மாமொன்றோ டிருமூன் றேபேர் ; 
கோடைமேல் காற்றி னோடே குதிரைவெண் காந்தள் வேனில் ; 
வாடையே நீடும் வீதி வடகாற்றுத் தானு மாமே . 

( ருக) 
170 கடகமே சேனை வட்டம் கைவளை பரிசை யோர்கூத் 

தடகருந் திடும்யா னைக்கூட் டம்மதில் படைவீ டெண்பேர் ; 
படகமோர் வாச்சி யப்பேர் கவரிமாப் பதலை பண்ணாம் ; 
வடகமே சரும மத்த வாளமென் றிரண்டு மாமே . 

( ரு உ ) 
171 பாடிபா சறைநா டாயர் பாடியே செறிப தாதி 

வாடிலாப் பேரூர் மெய்க்கே வனைகவ சங்க ளாறாம் ; 
நாடி நா சிகைந ரம்பே நவிற்றுறு துணை பெண் கூந்தல் ; 

கோடியெண் புதுமை தூசாம் ; குடுமியே வெற்றி யுச்சி . ( ரு ) 
172 முடலையே பெருமை வெய்ப முடைநாற்றந் திரட்சி யுண்டை 

யெடுமுர டுடன்கு றட்டோ டெய்து றுங் கழலை யேழ்பேர் ; 
பிடக நூல் 3 வதத் தின்பேர் ; பெட்டலே விரும்பல் வேட்டல் ; 

மடைவயல் மடையே யன்ன மணிப்பணி கடைப்பூட்டும்பேர் . ( ) 
173 புட்காம் நிறைவு வாள் நீர் புட்குழு மருந்தே நீத்தம் 

முட்கம லம்மி பக்கை நுனிபாண்ட முகம்பத் தேபேர் ; 
கொட்புறல் திரித லோடு சுழற்சியென் றிருபேர் கூறும் ; 

பெட்புயர் விருப்பம் பீடாம் ; பிடபேதோண் மேலெ ருத்தம் . () 
174 தட்டே. தேர் நதிப்பேர் முட்டுச் சாற்றிய பரிசை முற்றில் 

10 வட்டமோ யெர்ந்த குற்றம் வாை வுட னேம்:பேராகும் ; 

( பி - ம் . ) 1 கேடிலாப் . 2 ஓடையே பட்டந் தாரு கிரிச்சரி கரிநீ ரோடை .. 
பணவை பன்னும் , வாளமும் வட 5 மும்பேர் . நாடிபெண் கூந்தல் பாசி 
துளைநாசி கைந்த ரம்பாம் . " கோடியே . குடு சிவில் . * தீர்த்தம் . " முட்டுத் 
தட்டலே , 10 வட்டப்பே ரொடுதற் றப்பேர் வளைவெனு மெண்பேர் வைக்கும் . 


ܗܶܝ 


டக வெதுகை. 


(ரு அ ) 


1 சுட்டலே பொறாமை யெண்ணம் ; தோட்டியங் குசங்க பாடம் ; 

எட்டொரு கணித மெட்டல் ; எட்டிகாஞ் சிரமோர் சாதி . ( ருசு) 
175 கோடென்ப வயல்வ ரம்பூ சங்கொம்பு விலங்கின் கொம்பு 

நீடுஞ்சங் கசலத் துச்சி நெடுங்கரை மரக்கொம் பெண்பேர் ; 
தோடென்ப தொழுதி பூவின் றோடணி குழைப்பேர் தானும் 

நாடும்பச் சிலையி னோடே வளைவெனு நாம மாறே . ( ருஎ ) 
176 கடமேவான் சுரம தந்தோற் கணங்கயி றுவாக்க துப்பு 

குடம்நீதி யுடல்பொன் வெற்பின் கொழுஞ்சாரல் பன்னொன் றேபேர் ; 
தடமேசெல் வழித டாகம் தடக்கரை பெருமை யானை 
• நடவிய சரிவிளைச்சல் 45வில்வளை வுடனேழ் பேரே . 
177 பட்டமே வழிவி லங்கின் பாயல்கே டகந்து சோடை 

திட்டநற் பதவி யெஃகங் கவரிமாத் திகழெண் பேரே ; 
வட்டமே பரிசை தாழ்வு வலைபங்கைம் மணித்து சூர்கோள் 

ஒட்டுநீர்ச் சாலெ ழுத்துத் திரட்சியோட் டம்பேர் பத்தே . ( ருகூ ) 
178 இடமேமூ விடம்வி சால மிடப்புறம் பெருமை செல்வம் 

திடமேவ நெருங்க லென்னச் செப்பிய நாம மாறாம் ; 
படமேசம் படஞ்சிம் புட்செய் படம்யானை முகப டாத்தோ 

டிடமார்பாந் தட்ப டப்பே ரெழுதும் படமைக் தேபேர் . ( • (0 ) 
179 *உடையென்ப குடைவேல் செல்வ முடுக்கையே முள்பூ ராடம் 

நடைசரண் கலனை வாசி நற்கவ சம்மொன் பாண்பேர் ; 
குடையென்ப கவிகை கல்லை குமரவே ளாடல் நாமம் 
அடைமிதி யடிமே லிட்ட கொட்டையீ கையைம் பேரே , 

(சுக ) 
180 உடுவிண்மீன் டெங்கே நாவா போட்டுக்கோ லம்பி னீர்க்கோ 

ட்டுகணை பிளம் பிஞ் சென்ன வுரைக்குநா மங்க ளாறாம் ; 
படுமக் குலையே கள்ளுப் பரவுநீர் நிலைசம் பந்தோ 
டெடுநன்மை வெள்ளி லைப்போரியம்புறும் பொய்கை யேழ்பேர் . ) 

( பி - ம் . ) சுட்டென்ப . சுடலேகாட் டிடலெ னும்பேர் . 3 றோடணை , 
45 வில்விளை . 5 விடங்கள் செவ் , 6 மல்.ஏல். 7 படமேபை சூழி தூசூர் படம் 
விடு படமு னந்தாள் . உடையேமுள் குடைவேல் செல்ல முடுக்கைதோள் 
கலணை வா யடலார்வெர் கவசம் பூராட நாளெனு மொன்பான் பேரோ , 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 
181 கோட்டமே படப்பை நாடு கோயிலவ் வியமான் கொட்டில் 

நீட்டுவாத் தருமம் பாசம் நீர்நிலை மருதத் தூர்யாழ் 
நாட்டுகோண் குரங்கே வாவி ஈல்வயல் மூவைந் தேபேர் ; 
ஒட்டமே ஓதடே தோல்வி யொழுங் குறும் வீதி முப்பேர் . ( கூ ) 


182 கடிமணம் விரைவு கூர்மை காப்பச்ச மெழில்வி ளக்கம் 

வடிவக லல் தல் காலம் வரைவு பேய் சடிப்பு வெம்மை 
வெடிகரிப் பேசி றப்பு மிகுதிநற் புது மை பையம் 
ஒடிவில்லிம் தெம்பு ணர்ச்சி யொன்றொழி யிருபான் பேரே . ( சுச ) 


183 தகைசெறி டகர மாய வெழுத்தெது கையினிற் சார 

நிகரறு கவிதை யேழொன் பானென நிகழச் செய்தான் 
முகிழ்முலைக் குறமின் கேள்வன் மொய்ம்மலர்ப் பாதம் போற்றும் 
அகனில் மேத்துஞ் செந்தி லருமருந் தையன் றானே . (கூரு ) 


( மீகை . ) 1. இடைநடு நிறையே யானை பிடமேநுண் ணுசுப்பே யைம் 
பேர். 2. ஈடென்ப பெருமை யொப்பே வலிகுழை வெனுநாற் பேரே . 
3 , கேடமே கிளியா ரென்ப . 4. கடிப்பகை யேவி ளாவுங் கடுகெனு மிருபே 
சாமே , 5 , கூட்டமே குழுப்பின் ணாக்குப் பருகுவ முப்பேர் கூறும் . 6. நெடு 
மைவார் தலின்பே ரோடே நெறிகரு மயிரு மாமே . 7. தேடுபொன் றேடற் 
கும்பேர் செய்ம்முயற்சிக்கும் பேரே . 8. கோடணை வாச்சி யப்பேர் கொடு 
மைக்கு மொலிக்கு மாமே . 


டகரவெதுகைமுற்றும் . 


( பி - ம் .) 1 வாசம்( ? ) யெட்டெட் டெனொன்றாய் . 


ணகரவெதுகை. 


184 1வளங்கிள ரொளிர்ப சும்பொன் வரையுறழ் தோளுங் கண்ணும் 

உளங்கிளர் பன்னி ரண்டோ டுரைக்குமீ ராறுக் கொண்ட 
தளங்கிளர் நெடிய வேலோன் றண்மலர்ச் சரணம் போற்றிக் 

களங்கற வருண கார வெது கையின் கவிபைச் சொல்வாம் . ( க ) 
185 இணரேபூப் பூம்ப ராக மியன்றபூங் கொத்தே முப்பேர் ; 

புணர்வேதோய்ந் திடலி சைப்புப் பொருபவென் றோதற் கும்பேர் ; 
துணரேபோ துப்ப ராகம் ; 4 துண்டில்வேய் சூழ்தற் கும்பேர் ; 

உணர்வேநல் லறிவே யூட றீர்தற்குந் தெளிவுக் கும்பேர் . ( 2 ) 
186 மிண்டலே நிறைவி னாமம் நெருக்குதற் கும்வி ளம்பும் ; 

கண்டல்கே தகைமுள் ளிப்பேர் ; கணிச்சியொண் மழுவு ளிப்பேர் ; 
கொண்டல்மே கங்கீழ் காற்றாம் ; கொண்மூவென் பது விண் மேகம் ; 

வண்டல்பெண் கூட்ட மாடல் ; மாண்புமாட் சிமைப்பேர் நன்மை . 
187 > சண்டனே யலிகால் வெய்யோன் ; தணித்தல்சே மித்தல் 6 தீர்த்தல் ; 

குண்டமீ ரெட்டாண் டிற்பெண் குளமாழங் கும்பம் பன்றி ; 
புண்டா நுதற்கு றிப்பேர் பொலிவுறு கழுகும் போற்றும் ; 

கண்டகம் வயி முள்வாள் கதிர்விடு சரிகை நற்பேர் . ( ச ) 
183 பேணலே கருத லாசை ; பிணர்கோங்கு நெருக்கங் கட்டி ; 

கோணலே மாறு பாடே கூன் சிந்து வளைவே நாற்பேர் ; 
காணலே குறித்தல் பார்த்தல் கழலிணை பணிதல் முப்பேர் ; 
மாணலே நன்மை யின்பேர் மாட்சிமை தனக்கு மாமே . 

( ரு 
189 ஆணமே குழம்போ டன்பாம் ; 8 அணில்வரிப் புறங்காற் றென்றாம் ; 

ஓணர் யோனா :ாறாம் ; உண்மையே நியதி சொல்லே ; 

( பீ.ம். ) களங்கி ரணிமொய் பே மாலைகோ யாறி சண்டென் --- மனார் 
கொடோட் கிரிபு மாது : மூலமுங்கொண் டெளிரும் புத்தேள் - தரங்கின ர 
தோய் செம்பொற் சாமரைச் சானாம் போற்றிக் களங்கறு ணகாரத் கற்ற 
பொருப்பென்றோ தற்கும் பேர . தூண்டல்வேய் . 5 சண்டனே 
காலன் நபன னென் றோதற் கும்பேர் , தீர்தல் , பேணாலே கருத வா 
மிகுத்துறல் பசு மூப்பேர் , அணங்கலாய்ப் புறமுன் னாவாம், 


ஈ உ 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


காணமே பரியூண் செக்கோர் கண்ணி பொன் னளத்தல் கொள்ளாம் ; 

கோணமே குதிரை வாளங் குசம்வளை வுடனே மூக்காம் . 
190 வண்மைபே வளங்கொ டைப்பேர் உலிபுகழ் குணமே வாய்மை ; 

ஒண்மையே யறிவு நன்மை போங்கிய வழகே முப்பேர் ; 
லெண்மையே யறிவி லாமை ? விளர் தன்மை கற்கண் டென்ப ; 

எண்மையே யிறுமாப் பேந்தல் ; எண்டோளி துர்க்கை காளி . ( எ ) 
191 அண்டம்வான் பறவை முட்டை யமார்த மிருக்கை மத்தாம் ; 

பண்டம்பொன் பரிகா ரப்பேர் ; பணம் வயே பாண்டு டிப்பேர் ; 
துண்டஞ்சா சைப்பாம் பின்பேர் துணியொடு வதன மூக்காம் ; 

கண்டென்ப கரும்பின் கட்டி கழலைகண் டித்தற் கும்பேர் . ( அ ) 
192 மண்டலம் பருதி நாடு வட்டமிம் முப்பேர் வைக்கும் ; 

அண்டபே பகைவர் வானோ ராயரென் றாக முப்பேர் ; 
சுண்டனே சதைய நாளுஞ் சூறனும் வேறு காட்டும் ; 

குண்டலம் விசும்பே வட்டம் குழைபெனு முப்பே ராமே . ( கூ ) 
193 இண்டையே பதுமம் மாலை 3பேணமான் வலியி ரண்டாம் ; 

தொண்டையா தொண்டை கோவை சொற்கள முவாத்து திக்கை ; 
உண்டையே திரளை பிச்சை யு . திரள் படையு றுப்பாம் ; 

கொண்டையே மயிர்மு டிக்கு மிலந்தையின் கனிக்குங் கூறும் . ( ) 
194 திண்டியே களிறு பூமி தெழித்திடும் படக முப்பேர் ; 

பிண்டிபிண் ணாக்க சோகு கநப்பணம் புணர் தம் நென்மா ; 
( சண்டியே சுக்கோர் பூடாம் ; துணியறை சேறே தூக்காம் ; 

கண்டிகை பதக்கம் வாகு வலைபமே கலன்பெய் செப்பாம் . (கக ) 
195 பண்டே முன் பேப ழப்பேர் ; பணிலஞ்சஞ் சலம்வெண் சங்காம் ; 

கண்டூதி காஞ்சொ றிப்பேர் தினவிரு பேருங் காட்டும் ; 
வண்டேவெண் சங்கங் குற்றம் வளையளி 7வாளி பைம்பேர் ; 
செண்டேகூர் மைப்பேர் வாசி யூர்வெளி பூச்செண் டேபேர் . ( க . ) 

( பி - ம் . ) யொழுங்கெழி நாக்கும் வைக்கும் . விளர் வேகற் கண்டே 
தன்மை . 3 யெண்மானம் வலிய பண்டாம் . 

சுடியே சுக்கோர் பூடாம் சுவற் 
நற்குஞ் சொல்லற் பாற்றும். துணியறை சேதுத் தூக்கு , பணிலமே சலஞ்ச 
லப்பேர் பானிறச் சங்கே யென்ப , 

மாளே , 


ணகரவெதுகை. 


196 உண்ணலைம் பொறிய ருந்த லூட்டல்பூட் டுதலே முப்பேர் ; 

தண்ணுமை பறைப்பொ துப்பேர் நிசாளஞ்சாற் றிடுமு டுக்கை ; 
கண்ணுளர் நிருத்தர் தம்பேர் கண்ணாளர் தனக்குக் காட்டும் ; 
அண்ணலே பெருமை பெற்றோ னரசன் முல்லைத்தோன் றற்பேர் ( ) 


197 பண்ணவ னருகன் நீத்தோன் பகர்ந்தபுத் தேளே முப்பேர் ; 

தண்ணமோர் கட்ப றைப்பேர் தறித்திடு மழுவும் வைக்கும் ; 
திண்ணமே 3 மெய்ம்மை திட்பம் ; திணிபுவி திண்ணி யன்பேர் ; 

நண்ணுத லணுகல் போகல் பொருந்து த னவிற்று முப்பேர் . ( கச ) 
198 காணியே யுரிமை யோரெண் ; கண்ணுதல் சிவனுள் ளற்பேர் ; 

வாணியே யோர்நிருத்தம் வாக்குநா மகட்கும் வைக்கும் ; 
4தோணிரே வதிநா ளோடம் ; தொடைமதி லுறுப்பே சேறாம் ; 

நாணிலச் சைப்பேர் தானே கயிறுபூ ணெனவும் நாட்டும் . ( கரு) 
199 தூணியோ ரளவை யாவம் ; சுண்டையோர் புதர்க மூவாம் ; 

வேணிநீள் சடையி னாமம் விசும்பாறே முப்பேர் செப்பும் ; 
ஆணியே யெழுதுங் கண்டம் 7 ஆன்றகா வாணிக் கும்பேர் ; 
ஏணியே யுலகோ டெல்லை யிறவைமா னென்றுஞ் சொல்லும் . ( கசு ) 


5 


200 வாணிகன் றுலாரா சிப்பேர் வசியற்கும் வழுத்தற் பாலாம் ; 

வேணவா மிகுதி வேட்கை ; விண்ணொளி முகிலா காயம் ; 
பாணமே மேக வண்ணக் குறிஞ்சியெய் கணைபூம் பட்டாம் ; 
சேணுய சம் நீ ளப்பேர் சேய்மையோ டகல மைம்பேர் . ( 


( 
கன 
) 


201 சேணரே யூழி காலஞ் சேகா மெழுவாய் பூமி ; 

பாணரே சிலதர் பாட்டோர் ; பாணித்தல் நெடும்போழ் தேசொல் 
வாணரே கவிஞர் கூத்தர் ; மாண்டல்மாட் சிமையே பொன் றல் ; 
யாணரே புது மை தச்சர் அழகுடன் வளநன் மைப்பேர் . ( கவி ) 

( பி - ம் .) 1 வினைஞர் கூத்தர் . 2 பண்ணமோர் பறைக ணிச்சி ; தணிதண் 
மை சயிலத் தும்பேர் . - பொய்ம்மை மெய்ம்மை , தோணியே கடைநாள் வங்கம் , 
பாணியே நிலைகான் வெஃகல் நாணேபூண் கயிறி லசீசை . வேணியே சடைவா 
னாற ; வெண்சலம் நாளே கஞ்சம் , மாற்றுரை யடியா ணிப்பேர், 
டொலி , குறிஞ்சியே . 

5 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


202 துணங்கற லென்னு நாமம் விழவிரு ளிரண்டுஞ் சொல்லும் ; 

கிணுங்கலோ சோசை துன்றல் ; கேண்மைகண் ணோட்டம் நட்பாம் ; 
குணுங்கர்தோற் கருவி யாளர் குயிலுவ ரிழிஞர் முப்பேர் ; 

1 கணம்பர னுேேநாய் வட்டத் திரட்சிபேய் கால நுட்பம் . ( கக ) 
203 உணர்தலே யொற்ற றுத்தல் நினைத்தற்கு முரைக்கற் பாற்றே ; 

குணவுகீட் டிசைகு ணக்காம் ; கொண்கனே துறைவன் வேட்டோன் ; 
புணரியே கடலொ லித்தல் + புசப்புயர் கரைத னிப்பேர் ; 

அணவலே யெழுச்சி புல்லல் ; அணுக்கஞ்சந் தனமே பாம்பாம் . () 
201 கண்ணிதார் முகுளம் வெய்ய வுயிர்படு கயிறே முப்பேர் ; 

புண்ணியந் தருமஞ் சாணி ; புணையேவேய் விலங்கு தெப்பம் ; 
மண்ணீடு வேயர் கூட்டம் வயங்குவே திகையி ரண்டாம் ; 

தண்ணீர்மை குணந்தெருட்சி ; 7தணத்தலே பிரிதல் பையுள் . ( ) 
205 அணையென்ப வமளி சேதாம் ; ஆண்டாரே யுடையோர் தேவர் ; 

பிணையென்ப வுழைவி லங்கின் பெண்ணுடன் பெட்பே முப்பேர் ; 
கணையம் பொன் யானைக் கம்ப மெழுவுடன் காவற் காடாம் ; 

துணைவன்றோ முன்பின் மந்திரி தோயுறுங் கொழுந னாற்பேர் . ( ) 
206 அணல்மிட றுடனே கீழ்வாய்ப் புறமென வறைதற் பாலாம் ; 

உணவுவெண் புழுக்கல் நாம மொளிர்மாரி யிரண்டுஞ் செப்பும் ; 
பிணவலே சேனகத் தின்பேர் பெண்களிற் பொதுவும் பேசும் ; 

தணியலே கள்ளி னாமஞ் சாற்றுறுங் கமையு மாமே . (உங ) 
207 ஆண்டகை சிறப்பின் மிக்கோ னப்பவர்க் கப்பே ரென்ப ; 

ஈண்டென்ப விரைவிவ் வண்ண மிவிடமே புலிது டக்கி ; 
பாண்டுவெண் மைநோய் ஓர்கோ ; பணித்தலே நல்கல் பேசல் ; 

தூண்டலே நடத்தல் பார்த்தல் ; சுண்ணமே சுதைநறுந்தூள் , 
208 உண்டியே யுண்ணல் சோறாம் , உண்டாட்டா டல்பெண் ணாடல் ; 

தெண்டிகை யுளமார்ப் பாகர் 10 தெவர மெனவுஞ் செப்பும் ; 

( பி - ம் . ) சணமேகோய் பரிணு ப்ெபேய் கால் நுட்பர் திரட்சி வட்டம் , 
யெற்று றுத்தல் . குணவென்ப கிழக்குக் கோணல் . தனிமைபூந் திரைக 
சைப்பேர் . * அணுகலென் றோதன் முப்பேர் . நிகளம் , 7தணவலே . சுணக்கத் 
தின்பேர் , தாண்டுதல் , 102 கவரா , 


ணகரவெதுகை. 


பண்டிதர் கவிபார்ப் பயுள் ; பண்டாரந் துறவோர் கூலம் ; 
மண்டிலங் குதிரை வட்டம் வளா 

ரை வட்டம் வளாவுசா ரிகையே முப்பேர் . (உரு ) 


209 சண்டமே கொடுமை யின்பேர் விரைவினிற் குறிப்பே தாழ்வில் 

மண்டுறு பெருமை மற்றைத் திரணமும் வழுத்தற் பாலாம் ; 
முண்டமே பிட்டுச் சென்னி மொழிநுதற் குறிதி ரட்சி ; 

பிண்டமே திரளை பிச்சை பிறழ்கரு வுடனே முப்பேர் . (உச ) 
310 குண்மென்ப சிலைகாண் புந்தி கும்பமுக் குணமே சீர்மை 

யுணர்வின்பங் கயிறே யொன்றை விசேடித்த லொழுக்க 23 மபேர் ; 
மணமென்ப வதுவை வாசம் ; மணுங்கொரு கணிதந் தாழி ; 

* பணமென்ப துரகம் பாம்பின் படமிசை பகர்முப் பேரே . ( உஎ ) 
211 தண்டென்ப குழாயே வீணை தடிப்படை மிதுன ராசி 

கொண்டெழுஞ் சிவிகை யேசெய் வாம்பெனக் கூறேழ் பேரே ; 
தொண்டொன்பான் செழும்போர் பூடே வுருவில் சுருக்கே தொன்மை ; 

விண்டென்ப மாயோன் வெற்பே மேகமே மூங்கில் காற்றாம் . ( ) 
212 அண்டசந் தவளை யோந்தி யாணைமீ னுரகம் பல்லி 

நண்டுடும் பாமை பக்கி நவில்காப் பன்னொன்றேபேர் ; 
குண்டலி யென்ப தேமுத் தாபலம் கூறோர் சத்தி ; 
மண்டலி பாம்பு பூனை மகிதலம் நாயெ னாற்பேர் . 

( உகூ ) 
213 வண்ணமே யழகு சந்தம் வருணமொப் பனையே பண்பே 

பண்ணமர் கவியே யோசை பகர் செய்மை யெண்பேர் பன்னும் ; 
நுண்ணல்வாக் குள்ளோன் மந்திரி ; நுண்ணென்ப மிகுதி நுட்பம் ; 
மண்ணணு முழவ மண்ணொப்பனைகழுவுதற்கும் வைக்கும் . () 


214 பாணி சொலிநா டோதல் பண்டந்தார் பாடல் கைபற் 

றேணுபல் லியம்நொடித்தற் பொழுதுகா வீரா றேபேர் ; 
கோணிதைப் பையே பன்றி குறி மதி லுறுப்புக் கூறும் ; 
கேணியே மடுக்கி டங்கு கிளருல குடனே முப்பேர் . ( ஙக ) 

( பி - ம் . ) 15 விஞர் பார்ப்பார் மருத்துவர் பேரும் பன்னும். - மேழ்பேர் . 
பண மேயாந் தட்பை பாந்தள் பண மெனு முப்பே ராமே . 4 தண்டு செய் குழாய்வ 
சம்பியாழ் . செம்மை ( ? ) மாண்பொப் . 1றேணிபல் லியம் நெ டித்தம் போழ்து , 


h 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


215 மணியென்ப விதைப ருக்கை வனப்புயர் கருமை நன்மை 

தணிநவ மணியே கண்டை சாற்றுமா மணியே யெண்பேர் ; 
அணிகமே சிவிகை நாம மான்றநா வாய்க்குஞ் செப்பும் ; 

பிணிமுக மெதின மஞ்ஞை புட்பொது வெனுமுப் பேரே , ( ங.உ ) 
216 பணிமொழி தொழிலே யேவல் பாம்புதோற் கருவி பூணோ 

டணுகிய பெருமை மிக்க வளிகொடை யொன்பான் பேரே ;; 
கணியொரு சாதி செண்ப கம்வேங்கை மருத வேலி ; 

பிணிமெலி வுடனோய் கட்டல் ; பிணிகைமேற் போர்வை கச்சாம் . ( ) 
217 அணியழ கணிதல் பூணோ டலங்கார மணிவ குத்தல் 

நணுகிய முன்னற் சென்று நடத்தலோ ரசையென் றேழ்பேர் ; 
குணில் குறுந் தடிக டிப்பாம் ; குண்டென்ப குதிரை சட்டி ; 
துணிசவி துணிவு துண்டஞ் சோதிநா ளிந்நாற் பேரே . ( ஙச) . 


218 தாணுவே நிலைபே றோங்கல் சங்கரன் சிசுவை குற்றி 

தூணுயர் சாலே யென்னச் சொற்றநா மங்க ளேழாம் ; 
வேணுவே சிலைவாள் மூங்கில் வெய்யவுட்டுளைப்பொருட்பேர் ; 
ஆணுவே யிரதம் நன்மை ; அணுவான்மா விரேணு நுட்பம் . 


( ) 


219 ஆணையே மெய்ம்மை வென்றி சூளேவ லிலாஞ்ச னைப்பேர் 

பூணுறு விதியே யொன்றைப் பொருந்துறச் செய்த லேழ்பேர் ; 
கோணையே யழிவிலாத விளமைக்கு மிசைக்குங் கூறும் ; 

தூணமாற் பதமே தம்பஞ் சொற்றன பகையு மாமே . (ஙசு ) 
220 கண்ணென்ப வகலம் பொற்புக் கருத்துக்கண் பெருமை மூங்கில் 

எண்ணயப் புண வே ழாம்வேற் றுமையரு ளிடப்பேர் பத்தாம் ; 
தண்ணடை மருதத் தூர்கான் றழைத்தநா பேக்கை பன்னம் ; 

எண்ணெளி மைவி சார மெள்வலி சோதிடப்பேர் . ( ங எ ) 
221 பண்ணையே மருத வேலி பதனம் நீர்த் தாழ்வே பொய்தல் 

விண்ணவர் குழர்ங்க ளேகான் மிருகந்துஞ் சிடம்பூ டேழ்பேர் ; 

( பி - ம் . ) மணிவிதை பருக்கை காசு வனப்புமால் நன்மை கண்டை . 
டிப்பம் . 3குண்டுருட் டுண்டை சட்டி குதிரையின் வடவை யாமே . 4 கோணை 
யே கொகழிவிலா விளமைக் கும்பேர் . 


ணகரவெதுகை. 


பெண்ணையே யோர்ந் திப்பேர் பெரும்பனை யதற்கும் பேசும்; 
மண்ணையே யிளமை வெம்பே யறியாமை வழுத்தன் முப்பேர் . ( sa ) 


222 அணங்குபெண் கொலைவ ருத்த மாசைநோ யழகே தெய்வங் 

குணங்கிளர் விழாவே யச்சம் வெறியாடற் குறிபேர் பத்தாம் ; 
துணங்கையோர் நாளே கூத்தே விழவெனச் சொல்முப் பேரே ; 
நுணங்கலே நுண்மை தேறல் ; நுணவையெண் ணோலை பிண்டி . 


( உக ) 


( 
50 
) 


காக 


223 துணையேதோள் துரிதம் நட்புச் சொற்பிணை யளவு கூத்துப் 

பணை தாருக் கடுத்தல் வெற்றி பாட்டெனும் பேர்பன் னொன்றாம் ; 
இணையேநே ரிரண்டு மாத ரியற்கண்வேல் பனிச்சை யோதி ; 

சணையே போர் முரசம் 3 வாரி பூசநாள் திரட்சி காட்டும் . ( 
224 பாண்டிலே தூர்தி கஞ்சம் பரியங்கம் வட்டந் தீபம் 

ரண்டநற் றகளி வாகை கழையிடு திரையொன் பான்போர் ; 
தோண்டலே முகத்தல் தொட்டல் ; துணிதலே வலித்தல் வெட்டல் ; 

ஆண்டோவ் விடஞ்ச மைப்பேர் அறைந்தபைம் புல்நெற் கும்பேர் . ( சக ) 
225 புண்டரீ கஞ்ச ரோசம் புலிதிசைக் கரியே வண்டே 

யுண்டநோ யொன்றோ டேபூ டொன்றெனு நாம மாறாம் ; 
தண்டமே குடைக்கா லூர்தி தண்டித்தல் கதை பண்டார 

மண்டலம் வரம்பே தானை வனகரி தடமொன் பான்பேர் . ( சஉ) 
226 திணைநிலங் குலமொ ழுக்கம் மருதத்தின் பறைய கஞ்சேர் 

திணை புறத் திணையு யர்ச்சித் திணையேயஃறிணையே யெண்பேர் ; 
பணை வயல் பரியின் பந்தி பருத்தல்வேய் பெருமை போதி 

பிணைமரக் கோடே பெற்றும் பறைபுற மொன்பான் பேரே , ( சங .) 
227 கண்டமே கவசம் வெல்லங் கழுந்திடு திரைவாள் துண்ட 

மண்டலம் பூமி யானை துயிலிடம் வழுத்தோ ரெண் பேர் ; 
முண்டகந் தாழை 

கள் 

ளு முளரிமத் தகமுண் மூலங் 
கொண்ட திண் கடலே சென்னி குறித்தபேரேழென் றாமே . ( ச ) 

( பி - ம் . ) பணைதருக். 2 கணையென்ப முரச ஞாட்புப் பூரநாள் கணைதி ரட்சி . 
வாளி ( ?) புண்டரி கங்கார் வண்ணன் புரந்தரன் கவரி புற்று , வண்டுதிக் கயஞ் 
சிங் காரம் வனசம்நோய் குடையோர் பூடு, திண்டிறற் கழுகு பாயுஞ் சித்திர 
காய மென்னப் , பண்டையோ ருணர்ந்து ரைக்கும் அபிதானம் பன்மூன் றாமே . 
மருதத்தின் பணைய கஞ்சால் . * யோதி . 1 பணைமரக் கோடை . முள்ளி , 


அரும்பொருள்விளக்க நீகண்டு 


228 காண்டம் நூல் முடிவே தூசு 1 சு 2. நீர் வெங்காடே புந்தி 

மாண்டகு படைக்க லம்பூண் கொள்கலம் வானோர் கூட்டம் 
நீண்டவொண் கோலே தீர்த்தம் நிறைகமண் டலந்தி ரட்சி 

பூண்டவார் திரையே யென்னப் புகன்றபேர் மூவைந் தாமே . (சடு) 
229 நண்ணரு ணகார மாய வெதுகையி னடாத்துஞ் செய்யு 

ளெண்ணவை யையொன் பானா யிசைத்தன னீர்ங்க டற்சூர் 
விண்ணடைந் திடவே றொட்ட வீரன்றாட்டுணையைப் போற்றும் 
அண்ணலஞ் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . ( சசு ) 
[மிகை . ) 1. தணியல்கள் சமையுஞ் சாற்றும் . 2. பூணணி கலன் பூ ணற் 
பேர் போற்றுகிம் புரிக்கும் பேரே . 


ணகரவெதுகை முற்றும் . 


தகரவெதுகை. 


230 பூங்கமு குறழ்கி ரீவப் புலோமிசை தடந்தோ டோயும் 

பாங்குயர் குலிசி துன்பந் துடைத்தபன் னிருத டக்கைக் 
காங்கயன் சிகியூர் செவ்வேள் கட்டலப்பொற் பாதம் போற்றி 

போங்கிய வெழிற்ற கார வெது கையின் றொடையோ அற்றாம் . ( க ) 
231 வித்தகம் பெருமை கல்வி ; வித்தகர் வினைஞ ராயர் ; 

பொத்தகங் கோசமென்ப சித்திரப் படாமும் போற்றும் ; 
மத்தகம் நெற்றி சென்னி ; வத்திரம் வதனந் தூ சாம் ; 
உத்தரம் வடக்கு நூலி லொன்றெதிர் மொழிமே லும்பேர் . 

() 
232 உத்தரி யுரகம்யானை யுவர்ப்பொதி கடற்கே யாகும் ; 

பத்திரி குதிரை யம்பு பறவைபா சடைகா ளிப்பேர் ; 
கத்திரி வங்கம் பாந்தள் ; காதம்யோ சனைப யப்பேர் ; 
சித்திர புங்கம் பாணந் நிகந்தவோ வியத்தூ சாமே . ( ங ) 

(பி - ம் . ) கணை 2 புலோமசைக் கருள் கூர்ந் தென்றும் , 3 தாங்கருஞ் 
சுபத்தா ஸ்ரீந்த சண்முகக் கடவுள் வெற்றிக் . திகழ்த்தவோ . 


தகரவெதுகை . 


233 அத்தியே கொலையெ லும்போ டார்கலி மரமொன் றியானை ; 

சத்தியே கவிகை கான்றல் சத்துவ முமைவேல் சூலம் ; 
பத்தியே முறையொ பக்கம் பகர்வழி பாட டைத்தல் ; 

சுத்தியோர் கருவி சங்கஞ் சுடாகல் சுத்தம் நாற்பேர் . 
23 ! மத்திகை விளக்குத் தண்டே வாசியோட் டுறும்ப டைப்பேர் ; 

கத்திகை தொடைவி கற்பந்து வசம சுமழ்வா சந்தி ; 
பித்திகை கருமு கைக்கே பெயர்சுவர்த் தலமும் பேசும் ; 

பத்திரை யிலையே யாவே பகர்மையந் திதியென் றேபேர் . ( ரு ) 
235 அத்தனே மூந்தோன் மூதை யைம் முகன் மனே முப்பேர் ; 

சுத்தனே யருகன் றாணுத்து விநாப்பதுமத் தண்ணல் ; 
புத்தன் சாக் கியனே மாலே புகன்றிடும் அருகன் முப்பேர் ; 

முத்தனே விடையோன் புத்தன் முடுவலோன் அனக னாற்பேர். ( ) 
236 நத்தமே யிருளு மூரும் நந்தொடுண் மையாக் கப்பேர் ; 

துத்தம்யா ழிசைபால் குக்கி சுனகங்கண் மருந்தே பற்றாம் ; 
அத்தம் பொன் வழிபாதிகை யாடிசொற் பொருள்கா டோர்நாள் ; 
மத்தமூ மத்தை மோக மதயானை மகிழ்ச்சி மத்தாம் . ( எ ) 


. 


237 ஆதார முடலே மாரி ; அதிதியே புதியர் யோகர் ; 

மாதாவம் பிகையே யன்னை ; மதுரையோர் புரிந றாவாம் ; 
சேதாரந் தேமா வின்பேர் செய்யபொன் னுரைதேய் மானம் ; 
பாதாளந் தவாரந் தென்றீ ; பதிகம் நூன் 3 முகத்தி ரிப்பேர் . ( அ ) 


238 அதமுயர் கொலையே யத்தி ; அதிகமே பொலிவு மிச்சம் ; 

இதழ்பனை யேதி பூவினிதழுத டெனவிம் முப்பேர் ; 
கதழ்வு வை கஞ்சி றப்புக் கடுத்தலே பெருமை நீளம் ; 
சிதடனக் தகன்மூ டன் பேர் ; திதிபக்கம் நிலைபேறும்பேர் , 


( க ) 


. 


239 பந்திர யிலைவ னப்புப் பட்டம்மை சிறகே யானம் ; 

குத்திரம் வஞ்ச மேபொய் விரைவினிற் குறிப்பே குன்றாம் ; 

(பி- ம் . ) புத்தனே யுவன் சாக்கியன் புயனிறத் தவனும் போற்றும் , 
துத்தமே மருந்து பாறச் சுண சம்யா ழிசைபால் குக்கி , முகங்கத் திரிப்பேர், 
பத்திரந் தழைமாப் பந்தி படை யானஞ் சிறகே நன்மை , 


ச O 


. 


1 


( 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 
சித்திர பானுச் செந்தீ திவாகர னாண்டொன் றேயாம் ; 
சத்திரங் குடையி ரும்பே சாலைகை விடாவேல் வேள்வி . 

( க 0 ) 
240 மதலையே பாவை கொன்றை மரக்கலந் தூண்கொ டுங்கை ; 

சிதலைநோய் துணிசெல் லென்ப ; சீதம் நீர் குளிர்மே கப்பேர் ; 
பதலையோர் கட்ப றைப்பேர் பருப்பதந் தாழி யென்ப ; 
கதலிவா ழைப்பேர் தேற்றா காற்றாடி துவசம் நாற்பேர் . 

( கக ) 
211 பீதகம் பொன்மை சாந்தே பிறங்குபொன் னிருவே லிப்பேர் ; 

சூதக மேயா சூசந் தோகைமார் தோயாப் பூப்பாம் ; < 
போதக மிளமை நாவாய் புகல்பனை களிற்றான் கன்றாம் ; 

சாதகம் வானம் பாடிப் புட்பூதஞ் சனன முப்பேர் . ( கஉ ) 
242 ஏதமே துன்பங் குற்ற மெளிமைபென் றிசைக்கு முப்பேர் ; 

சூதமா மரமே பாத ரசம்பிறப் புடன்சு ரும்பாம் ; 
போதமே பஃறி ஞானம் ; புதுமையே நவமி குத்தல் ; 

கீதமே தவளை வண்டே கிளத்து மெல் லிசைவேய் நாற்பேர் . காட ) 
243 அதர்வழி நுண்மணற்பேர் ; ஆதண்மெல் லெனல் சூழ் நோயாம் ; 

புதர்செடி யறிஞர் தம்பேர் , புத்தேளே புதுமை தெய்வம் ; 
சிதர்மழை தூறல் சிக்கஞ் சிந்துதல் நுணுக்க ணுப்பேர் ; 

மதர்களிப் புடனே வீரம் ; மதாணிபூண் பொதுப்ப தக்கம் . ( கச ) 
244 கதம்பமே கூட்டம் நீபக் கலவைச்சே றுடன்ச பைப்பேர் ; 

நிதம்பமே யல்கு லென்ப நெடுமலைப் பக்க மும்பேர் ; 
பதங்கம்வீப் பொது விட்டிற்பேர் ; பதாயுதங் கூர்வாள் கோழி ; 

சிதம்விண்மீன் ஞானம் வெள்ளை செய்முறப் பட்ட தாமே . ( கரு ) 
245 விதிசெயல் வான்முறைப்பேர் விரிஞ்சனற் குணந்தொன்னூலாம் ; 

சேதியுரோ கிணிகற் பாட்டி தவிராத வட்டம் போனம் ; 
பதியான் கேள்வ னூராம் ; பதுக்கைகற் பாறை தூறாம் ; 
விதியுளி விவாகம் யாகம் வேட்டற்கு மிட்ட பேசே . ( கசு ) 

( பி - ம் .) குடைபிரும்பீர் தல்சாலை கைவேல் வேள்வி , போதமே யறிவு 
ஞானம் புகன்மாச் சலமூ மாமே . 3 ஆதனே நோய்வ ருத்த மெல்லென லதுவு 
மாகும் , கதம்ப பே மான் கூட்டம் , விதிபுயல் குண நூல் வேதன் வினையியல் 
வரன்முறைப்பேர் , சேதியுரோ கிணியே வட்டர் தவறில்கற் பாட்டி சோறாம் , 
பதியிளம் பிறைமூத் தோனும் . வெட்டுதற் கும் பேர் வைக்கும் , 


தகரவெதுகை. 


246 வெதிர்செவி டேன்கம் பித்தல் விளங்குபைங் கழையே முப்டேர் ; 

பிதிர்கதை நொடியே தூவல் பேசரு நுணுக்க ணுப்பேர் ; 
கதிரொளி யிரவி திங்கள் களிநெல்லா தியகு ரற்பேர் ; 

எதிர்தலே மலர்த றோன்றல் ; எதிர்தொடர்ப் பூவெ தீர்த்தல் . ( ) 
247 மாதவந் தவமே கள்ளே வசந்தகாலமுமே முப்பேர் ; 

சேதகஞ் செங்கேழ் சேறாம் ; சேது செய் கரைசி வப்பாம் ; 
பாதவம் விடபி வெற்பாம் ; பதகம்புட் பொதுவே பாவம் ; 

நாதம் மெய்ப் பொருளே போசை ; நதியாறு மாலை யாமே . (கஅ ) 
248 மாதர்பேண் ணிடைச்சொல் வேட்கை ; மதர் வீர மழகு லாவல் ; 

சாதனம் படைப்பொ துப்பேர் தடந்தோய்பீடிகைதொண் டோலை ; 
சூதரே வலவர் பாணர் சூதாட்டம் வல்லோர் கூத்தர் ; 

ஈதலே கடைகொ டைப்பே ரிறகரி தற்கும் பேரே . ( ககூ ) 
249 மாதேபெண் குற்றத் தின்பேர் ; மதன்சிலை வேள்வ னப்பாம் ; 

சூதேகூத் தாடரங்கஞ் சொற்றவல் நளினந் தீச்சொல் ; 
போதேபூப் பொழுதிரண்டாம் ; பொதிகிழி பொதிதல் மன்றம் ; 

கேதேதிண் பதாகை மஞ்ஞை கிளத்தொரு கோணாள் நாற்பேர் . ( ) 
250 குதையேவிற் குதைமொட் டம்பு கொம்புறும் பசியே முப்பேர் ; 

சுதையேயீன் றிடாவா வெண்மை சுண்ணஞ்சாந் தமுதே யைம் பேர் ; 
புதையேவெங் கணையின் கட்டுப் புதுமையே மறைவே தேகம் ; 
கதையே தண் டப்பேர் வார்த்தை காரண மிம்முப் பேரே . 

(உக ) 
251 ஓதையே யொலிம திற்பே நரைத்தமோ தகமுஞ் செப்பும் ; 

சிதையே பொன்னாங் காணி படைச்சால் சீ ராமன் றேவி , 
மேதை தோல் புதனி றைச்சி மிக்கபே ரறிவு கள்ளாம் ; 

பேதையோர் பருவ மூடம் பெண் தரித் திரனே நாற்பேர் . ( 2.2 .) 
252 வீதியே செவ்வணேகல் வெருவுதல் தெருவே முப்பேர் ; 

சோதியே விடையோன் காந்தி சுடரோன்மா லருக னோர் நாள் ; 

( பி - ம் . ) பாதியென்ப மலையா றின்பேர் . தடச்தேர்ப்பீடிகையே தொன் 
டாம் , ரிறகாரி தற்கும் பேசும் , குறத்தி னப்பேர் . யுடன் பொ துறப்பேர், 
" தொன்னா. குதையேமொட் டம்பு வில்லின் கோப்புடன் பசியே முப்பேர் . 
சுதையேசாந் தமுத மெச்சஞ் சுண்ணம்பால் கறவாக் தேனு , 

8 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


பூதியே சர்க்கந் தப்பேர் பொலிவுறு நரகும் போற்றும் ; 

ஏதிவாள் படைப்பொ துப்பேர் ; எதிர்ப்பேசொல்லடுத்தலும்பேர். () 
253 மாதிரம் நிலமா காயம் மலை திசை யுவாவே யைம்பேர் ; 

சோதினி துடைப்பஞ் செத்தை ; துதியேத்தல் அகில்நு திப்பேர் ; 
போதியே யாசோ டாசான் ; பொதிர்ப்புப்பீ டுடன டுக்கம் ; 

வேதியே பயன் கேட் டைப்பேர் ; வேதிய ராயுள் விப்பிரர் . (உச ) 
254 உதியன மாறன் சேரன் ஒலிக்குமீ ரங்கொல் லிப்பேர் ; 

மதியசைச் சொல்தெருட்சி மாதமுன் னிலை திங் கட்பேர் ; 
கதியுடர் கதிந்தின் காய கதியைந்து கதிக்குங் காட்டும் 

வதிதளர் சேறே பாதை ; மது கர மொலிவண் டேகள் . ( உ நீ ) 
255 அத்தென்ப தசைச்சொல் செம்மை யசைநாணோ டிசைப்பே நாற்பேர் ; 

5 தித்தேகூத் தின்வி கற்பந் தித்து தல் பகைத்தல் முப்பேர் ; 
தொத்தேபூங்கொத்துத் தொண்டாம் ; சுதனேவெண்டிங்க டோன்றல் ; 

தத்தைமூத் தாள்கி ளிப்பேர் ; சதஞ்சிற கிலைநூ றாமே . ( உசு ) 
256 அத்தவா ளங்கா டேயுல் லாசமாம் போர்வைக் கும்பேர் ; 

உத்தரி யம்மே காச மொண்பரிப் பேருஞ் செப்பும் ; 
சித்தனே வயிர வன்பேர் சினேந்திரன் எண்சித் துள்ளோன் ; 

குத்தலே பறித்த லின்பேர் குத்தற்கு முரித்த தாமே . ( உ.எ ) 
257 கத்தனே யுயிர்ந டன்பேர் ; கோதோதல் குற்றங் கோதல் ; 

போத்தேயாண் விலங்கு பாயல் பொங்கர்செம் போத்தே நாற்பேர் ; 
பாத்தென்ப கஞ்சி சோறு பகுத்திடல் விளிதல் முப்பேர் ; 

ஊழ்த்தலே நினைத்தல் செவ்வி யுறுபத னழிவென் றாமே . ( உ.அ ) 
258 சாத்தனே புத்தனையன் சினவான் முப்பேர் சாற்றும் ; 

சேத்தைய முறப்ப சைச்சொற் றிகழ்கருத் துவமை சோணம் ; 
நீத்தரே திகழ்வெள் ளிப்பேர் ; நிதியைபண் டாஞ் சேனை ; 
தீத்தமே விழாவு நீரும் ; தீத்தனே யருக னாசான் . ( உகூ ) 

( பி - ம் . ) 1.தியே புவி துர்க் கந்தம் . செற்றை . வேதியே விதிகாப 
போர்தான் . சேரன் சோழன் , பதித்தென்ப ாடைவி கற்பம் . 6 குத்தலே 
கொகத்சல் குத்தல் பரித்தலுங் குதித்தற் கும்பேர், 1 தியோண் டாரஞ் சேனை 
PAL ன் இடன் , " தப்பேர் , 


தகரவெதுகை. 


259 மாத்திரை நொடிக்குங் காலை. மருந்தொரு குருவிற் பாதி ; 

காத்திரி 1 யிருப்பு முட்பேர் உரகங்கீ ரிக்குங் காட்டும் ; 
கோத்திரம் வரகு பூமி குலமுடன் மலையை யென்ப ; 

சூத்திர முபாயம் நன்னூல் ; சுதமிறங் குதல்பிள்ளைப்பேர் . ( ங 0 ) 
260 ஒத்தலை நடுவோ டொப்பாம் ; உ தியூ னந் துருத்தி விஞ்சை ; 

தைத்தலொப் பனையே துன்னல் ; ததைதலே மிடைதல் விள்ளல் ; 
பைத்தலே யுருத்தல் பச்சை ; பாத்திசெய் பகுத்த லில்லம் ; 

கைத்தலே கசப்புற் பத்தி , கைதவம் பொய்துன்பப்பேர் ; ( ஙக ) 
261 முத்தமே யுவகை யோட்டம் முத்தந்தண் மருத வேலி ; 

சத்தமேழ் குணமொ லித்தல் ; சத்தியஞ் சபத மெய்யாம் ; 
பித்தமே தெளிவி லாமை பிணங்குமோர் நாடிக் கும்பேர் ; 

சுத்தமே தருப்பை யுள்ளம் சுசியெனு முப்போமே . ( ... ) 
262 முதுவரை யமைச்சர் மூத்தோர் ; முத்திபே றலர்மின் றேமல் ; 

வதுவையே கடிநாற் றங்கா " வல்புள்ளா ணின்பேர் வைக்கும் ; 
பொதுளலே தழைத்த லின்பேர் செறிதலும் போற்று மப்பேர் ; 
மது கமே யிலுப்பை யெட்டி மதுரமாந் தராவு மாமே . (ஙங ) 


263 1 மதவிடம் புலவி காமர் வலிபுடன் மித்தி வையம் ; 

கதவமே புதவங் காத்தல் காவலென் றோதல் முப்பேர் ; 
1 >பதனமே யாணம் யானை ; பதவிதாள் 14 வதியே மோக்கம் ; 

மிதவையே தெப்பஞ் சோறாம் ; மெத்தை வணைசட் டைப்பேர் . 
264 விதப்பேகம் பிதமி குத்தல் வேணகை யுறுப்பா சைப்பேர் ; 

கதுப்பேயாண் மயிரே மஞ்சள் கவுளுடன் முப்பேர் காட்டும் ; 
செதுக்கேமந் திப்பேர் பூதஞ் சேறுடன் செதுக்க னாற்பேர் ; 
இதக்கோற் புளிப்பி னாம் மிசைக்குமப் புக்கட் டாமே . கூரு ) 
( பி - ம் . ) 

1 தொன்னூல் . 

. 

சூத்தின் மயனோர் சாதி , 
உதியென்ப வுலைத்து ருத்தி யோதுறும் விஞ்சை தோன்றல் , 5 வருத்தல் 
பைம்மை . 6 பாத்தியே சிறுச்செய் யில்லம் பகுத்திட லெனவே முப்பர் . 
7 பொய்துக் கப்பேர் . 8 முதகந்தண் . 

. 

9 சுெெபனு . 10 முத்திகை வலமுத் 
தாடல் மொய்ம் மலத் திருத்தே மற்பேர் . 11 வல்பூரின் பேரே . 12 மசர்விடம் , 
13 தணமே . 14 வழியே. 5 தரிப்பேர். இதக்கப்புக் கட்டாம் பீரம் , 


16 


1 


விருப்பு . 


3 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


265 விதவைகை மணியி னாமந் திருவிலிக் கேவி ளம்பும் ; 

நுதல்புரு ரஞ்சீர் நெற்றி ; நுதம்புசோ றெள்ளி ரண்டாம் ; 
மதமிகு செருக்கே யானை வழுத்துறுஞ் சமய முப்பேர் ; 
உதகமே தெண்ணீர் பூமி ; உதும்பர மத்தி செம்பாம் . ( ஙசு . 


266 ஊதிய மிலாபங் கல்வி ; ஒதுக்கமே மறைவு மார்க்கம் ; 

பாதியே பகிர்தல் தூறு பருதிதேர் வலவன் முப்பேர் ; 
சேதியொற் அரைசே தித்தல் ; சித்தாந்தங் கடுகே *சின்னூல் ; 
போதியே யிரதத் தின்பேர் போதஞ்செய் வதற்கு மாமே . ( ங.எ ) 


1 


267 ஆதவர் வெய்யோர் பார்ப்பார் ; ஆதல்தேர் தல் நுண் மைப்பேர் 

மூதென்ப முதுமை யீதல் ; முத்தேவெண் குருகு முத்தம் ; 
வேதண்டம் வெள்ளி வெற்பாம் விளங்குறுங் கிரிக்கும் வைக்கும் ; 
வாதுவர் யானைப் பாகர் வாசிமா வடிப்போர்க் கும்பேர் . ( உ.அ ) 


8 


263 விதனமே களைவி சாரம் ; வித்தென்ப விதைவி தைத்தல் ; 

சதனமே புள்ளின் நூவி தழைக்குறு மிலைக்குஞ் சாற்றும் ; 
கதனமே கலக்கங் காடு குதிரையின் கதிமுப் பேரே ; 
மதனமே மிகுதி வேட்கை மத்தனங் காம நோயாம் . 

( கூகூ ) 
269 அதிகாரஞ் சாத்தி சப்போதன்முக மரசு செய்யல் ; 

சதகோடிப் பேரே வச்சிரஞ் சாற்றுறு நூற்றுக் கோடி ; 
சிதலேநற் சிதாய்க னித்தோல் ; சிதவலே து வச மோர்புள் ; 
மதுவேயோர் நிருதன் நீங்கள் வசந்தகா லப்பே ராமே . (சப ) 


270 இதை காரா மணிக லப்பை யெழிற்புதுப் புனம்நா வாய்ப்பாய் ; 

10புதரேபுல் புருவம் பூடாம் ; பொதிமூடை பொதித லாகும் ; 
முதலேமூ லிகைதன் கையின் முதலிட முதல்மும் மூர்த்தி ; 
இதலேநற் கவுதா ரிப்போ ரிசைசிவ லிப்புட் குப்பேர் . சக ) 


( 


( பி - ம் . ) நுதம்புகள் ளின்பேர் சோறாம் . மதமேசொற் சமயம் யானை 
மதமகிழ்ச்சிப்போராமே. தொன்னூல் . - ஆதவர் வெய்யோர் பார்ப்பார் அறையு 
மோர் சாதிக் கும்பேர், ஆதலே நுணுக்கத் தேர்தல் ஆன்ற எலுடன்கூத் தே 
பேர் . முதலே . 15 னைவி சாரம் . மேதனம்வெங் காமநோயு மதிமெது வுக்கு 
மாமே . * = + . 10 புதலேபுல் புருவம் ஆடாம் . 


தகரவெதுகை. 


( 52 ) 


. 


1 


271 காதென்ப கொலையே காதாம் ; கைதூவா மையி டாமை 

யோதும் வேல் விகற்ப மேகை யொழியாமை முப்பேர் கூறும் ; 
பீதமே மஞ்சள் பொன்மை கத்தூரி பொன்னாற் பேரே ; 

வேதமே பாழி யற்பேர் விளங்காதி நூற்கு மாமே . 
272 2 துத்திநெய் விழவே தேமல் துணங்கையா டல்நா ளோடே 

பத்திசெய் ஞானம் பாந்தட் படப்பொறி யிருமூன் றேபேர் ; 
தித்தியே குரங்கு தோற்பை தித்தல்தேஞ் சுணங்குஞ் செப்பும் ; 

மித்திரனிரவி நட்பாம் ; வேதிகை பலகை திண்ணை ( சங ) 
213 ‘உத்திசெந் திருவு றுப்புச் சுணங்குர கப்ப டத்தின் 

றொத்துறும் பொறியே தொங்கல் துவசமோ ருரையே யேழ்பேர் ; 
குத்திமண் ணடக்க மென்ப ; குதிரையே மரைவா சிப்பேர் ; 

பத்தியங் கடுக்காய் பூவாக் காய்நோயுற் றோனூண் பன்னும் . ( சச ) 
274 பூதமா லிறந்த காலம் புவிமுத லைந்தே சீவன் 

பாதமார் பரணி நாள்வெம் பாரிடம் புனித மேழ்பேர் ; 
ஆதனா ருயிரே பேதை ; ஆதாஞ் சிலம்பே வேட்கை ; 

ஓதனம் பெருமை வெண்சோ றுடனுண்ட லெனவே முப்பேர் . ( சாரு) 
275 ஆதியே முதல்நே ரோட லருகன்மா லிரவி யீசன் 

ஓதிம முயர்த்தோ னே மண் டிலமாயோ டற்பே ரெட்டாம் ; 
பாதிரி பாட லப்பேர் பணைத்தெழு மூங்கிற் கும்பேர் ; 
ஓதிபெண் மயிர்வெற் போந்தி யுதிபூனை யெகினம் ஞானம் . ( சசு ) 


E 


| 


276 சாதியே பிரம்பு கள்ளுத் தாருத் தேக் கமுத வல்லி 

யோது சண் பகந்தி ணைப்பே ருரைக்குநா மங்க ளேழாம் ; 
பூதியம் புவியு டற்பேர் ; பூதரம் பன்றி வெற்பாம் ; 
ஓதிம மசல மன்னம் ஒளிர்மயிர்க் கவரி முப்பேர் . 


( சஎ ) 


( பி - ம் . ) குலையே . துத்திநெய் விழவே ஞானம் சுணங்குபைப் பொறி 
யே யோர் நாள் - வைத்துறு புதர்து ணங்கை யாடலென் றெண்பேர் வைக்கும் . 
3தித்தித்தல் சுணங்கே தித்தல் . உத்திசெந் திருவுறுப்புத் திதலைபைப் பொறி 
யோ போதல் - கொத்துறுந் தொங்க லாடைக் கொடியிவை யிருமூன் றேபேர் . 
ணடுக்க . 6 ஆதியே யரன யன்மா லருகனே முதனே சோடல்- வீதிமண் 
டிலமா யோடல் இந்திவெய் யோனொன் பான்பேர் , 


5 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


( 


( 
சசு 
) 


க 


( 


217 கோதைமுன் கைத்தோற் கட்டே குழல்தார்காற் றொழுங்கு சேரன் 

பேதைநெற் சுமையே கோதா விரிநதி ? பெண்பேர் பேசும் ; 
காதைசொற் கதையி னாமம் ; கைதொடல் தீண்டல் துய்த்தல் ; 
பாதைசெல் தாரி நாவாய் ; பைதலே யிளை துன் பப்பேர் . 

( ச ) 
278 காத்திர மவய வப்பேர் களிற்றின்முற் காலே சீற்றம் 

பூத்தநற் றிரையே கூற்றே பூதிய மிருமூன் றேபேர் ; 
பாத்திரங் கடிஞை மானார் ; பாது காத் திடல்வ ருத்தம் ; 

நேத்திரங் கண்பட் டாடை ; நீதிமந் திரிநெ றிப்பேர் . 
279 அத்திரி யுலைத்து ருத்தி பசுவமொட்டகம்வா லேபம் 

குத்திரந் தருவோர் யோக முனிவனேழ் பேருக் கூறும் ; 
சித்திர மழகோர் பாடல் சிறந்தபொய் மணியே பண்டம் 

அத்திரி யோவி யத்தோ டதிசய மெண்பே ராமே . (50 ) 
280 பதமடி வரிசை சோறு பகர்வழி செவ்வி போழ்தோ 

டிதமறு கொடுசொல் கால மியல்வீரங் குழைவு சேமம் 
நிதமுறு கடிகை யாடை நிகழ்த்து று மூவைந் தேபேர் ; 

உத்திதெண் டிரைந திப்பேர் ; உதையமே புலரி தோன்றல் . ( ருக ) 
281 தாது மண் முதலா மைந்துந் தமனிய மாதி யேழுந் 

தீதறு மிரத மாதி பேழுஞ்செங் காவிக் கல்லும் 
போதுறு துணருந் தொண்டும் புகன்றிடு கலைகா ராவும் 

ஏதமில் பெட்டியுஞ் சீவ னில்லன கொடியு மாமே . (( உ ) 
282 மணிதிகழ் வலித்த கார வெது கையின் வழுத்துஞ் செய்யுள் 

எணிலோரைம் பானொன் றென்ன விசைத்தனன் கமலத் தோன்றன் 
றிணிதிகழ் முடிபு டைத்த சேவலக் கொடியோற் போற்றும் 
அணிதிகழ் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . (ருகூ ) 

(பி - ம் . ) தத்திரி கிரிவின் தாருக் கொடுக்கணை முனிபஃதேபேர் . சித் 
தாமதிச யம்பொய் சிறப்புவிம் மிதமே ரண்டம் - பத்திர மணியேர் பாடல் 
பழுவமொன் பான்பேர் வைக்கும் . பேதமேசோ றியல் சே மந்தாள் பதவிபோழ் 
தாடை வீரம் - இதமார்சொல் குழைவு பாதை யிலங்கல்கொக் கின்பங் காலம் 
நிதமாருங் கடிகை செவ்வி நிகழ்நல மீரொன் பான் பேர் . “ எணியிரு மூன்றோ 
டைம்பா னென்னவே பி சேயச் செய்தான் ( இப்பாடத்திற் கேற்பச் செய் 
பட்டொகையுங் காணப்படுகிறது ). 


நகரவெதுகை . 

சஎ 
( மீகை .) 1. அத்திரம் பகழி வெற்பே யசுவமா யுங்காப்பேர் . 2. கேதார 
மோர்ப திப்பேர் கிளத்துமஞ் ஞைக்கும் வைக்கும் - தூதாரம் புரவி நாமம் துக் 
கணங் குருகு மாமே . 3. பித்தென்ப கள்ளே பித்தம் ; பேதியே யிரதம் 
பேதம் , 4. சித்திர னேவன் தச்சன் . 5. ஒதலே விசாரித் திட்டல் ஓதுதற் 
தம்பே ராமே . 6. நாதனே மழவெள் ளேற்று நம்பன் மூத் தோனு மாமே . 
7. ஒதுங்கல்போ குதல்பாந் தந்பேர் . 8 : பொதுவாக் தணத்தோ ராயர் ; 
புதன் புந்தி யறிவோ னாகும் - விதுவொளிர் நெடுமால் திங்கள் . 9. உத்தா 
குருவே பாண்டு வழியருந் ததியே யோதும் . 10 பத்தொரு கணிதம் பூச்சு ; 
பார்த்தலே தொழல்பார்த் தற்பேர் . 11. சீத்தை தான் அசடே கொத்து . 
12. மாதங்க முவாவே வார்தல் மறிகட லிளமை நாற்பேர் ; - சாதம்பா 
ளிதமே மெய்ம்மை ; சதுரமோர் கணிதஞ் சந்தி - ஓதந்திண் கடலே வெள் 
ளம் ; யுத்தம்பித் தேறல் வெம்போர் . 13. வாதியோர் கவிம தப்பேர் வாதம் 
வான் றர்க்கங் காற்றாம் . 

தகரவெதுகை முற்றும் . 


நகரவெதுகை. 


283 காமுறு மொளிர் வெண் டிங்கட் கற்றையஞ் சடிலத் தண்ணற் 

கோமுறு பொருளை யோது மூலகெலா முணர்ந்த மூர்த்தி 
யேமுறு மெழிற்க லாபத் திருஞ்சிகிக் கடவுட் போற்றித் 

தோமறு முயர்த கார வெது கையின் றொடையைச் சொல்வாம் . ( ) 
284 3 இந்தன மிசையே காட்ட மெரியிடுங் கலன்பு கைப்பேர் ; 

சந்தன மிரதஞ் சாந்தம் ; சாந்து சந் தனஞ்சுண் ணப்பேர் ; 
பந்தனை புதல்வி கட்டல் ; பந்திதேர்க் கால் ரைப்பேர் ; 

மந்தனந் தயிரின் றாழி மதயானை முகப டாப்பேர் . 
285 விந்தமோர் வெற்பே மேலோர் ; விந்தையாச் சரியந் துர்க்கை ; 

சந்தமேர் நிறம் வனப்புச் சாற்றிய கவிதை சாந்தம் ; 
குந்தமே நெடிய தைவேல் குதிரைநோய் குருந்தம் நாற்பேர் ; 
பந்தமே திரட்சி கட்டுப் பாவங்கை விளக்கே நட்பாம் . 

( பி- ம் . ) 1 தண்ணல் , 2 கோமுறும் பொருளுரைத்தவும்பர்கோ லுலகம் 
போற்றும் , இந்தமே யிசையே, பந்திகோக் , 


( 
a 
. 
) 


சஅ 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


( 
ச 
) 


286 நந்தியே சிவன் செக் கான்பேர் நவிற்றுமோர் பறையே யேறாம் ; 

புந்தியே புதன்ம திப்பேர் ; போந்தைமால் யானை பெண்ணை ; 
சந்தியே பந்தி மூங்கில் சதுக்கமோ ரிசைகன் னற்பேர் ; 

குந்திபாண் டவர் தம் மன்னை குடித்ததீங் கள்ளு மாமே . ச 
* 287 " மந்திரி குபேர னெண்ணீர் ; மந்திவண் டொடுகு ரங்காம் ; 

சந்திர மயிலின் றோகை தயங்குபொன் வட்ட முப்பேர் ; 
3 முந்திரி யோரி லக்கம் முதிர்சுவைக் கனித்தா ரொன்றாம் ; 
தந்திரி சேனை காப்போன் சாற்றும்யாழ் யாழின் றந்தி . 


( 


288 சிந்துர மோர்புள் யானை ; சிந்திசிந் தித்தல் சிந்தல் ; 

கந்துகம் குதிரை பந்தாம் ; காந்தார மிசைகான் றேயம் ; 
பந்துகந் துகமும் மட்டுப் படர் நீர் தூஉந் துருத்தியும் பேர் ; 
துந்துமி யோராண் டின்பேர் துவைக்குறும் பறையு மாமே . ( சு ) 


289 இந்தென்ப மதியங் காரி யியங்குறுங் காடி முப்பேர் ; 

செந்தென்ப நரக மோரீ சீவனொ டணுவே நாற்பேர் ; 
தந்தென்ப சாத்தி ரம் நூல் ; தந்திரம் பனுவ றண்டம் ; 
மைந்தென்ப வலிம யக்கம் ; மைந்தனே மதலை பூமான் . 


( 
எ 
) 


290 காந்தனே யிறைவன் வேட்டோன் ; காந்தியே யெழிலி மைத்தல் ; 

சாந்தமே 7 கமையும் சாந்துஞ் சாற்றுகோ மயமுங் கூறும் ; 
கூந்தலே மாத சோதி கொழுமயிற் பீலிக் கும்பேர் ; 
வேந்து வெண் மதியே வெய்யோன் வியாழமிந் திரனே மன்னன் . ( ) 


291 ஏந்தலே பெருமை மேடோ டேந்து தல் வேந்தன் வெற்பாம் ; 

சாந்தைபூ தலம்கங் கைப்பேர் ; சந்ததம் சதம கிழ்ச்சி ; 
காந்தமோர் புராணம் வன்கற் கடைமருந் தோர்பு தற்பேர் ; 
10 தீந்தொழில் வேள்வி பாவம் ; செந்தழல் எரிகேட் டைநாள் . (கூ ) 


(பி- ம் . ) பொந்தையே யிளமை யானை புற்பதி யதுவும் போற்றும் . 
மந்திரி புகர்பொன் னெண்ணர் வருந்திக்கிறையு மாமே . முர்திரை, இசைக் 
குங் கோலாம் , சிவப்புத்திந் திருணிக் கும்பேர். மோரி . கமையே சாந்தே தண் 
மைகோ மயமே நாற்பேர் . 8 பீலி பூகம் , 9 விளங்குமிர் , - 10 சேந்துவெங் கனா ) 
கிற்பேர் . 


2 


. 


நகரவெதுகை. 
292 அந்திலாங் கசையி டப்பேர் ; அந்தண ரறவோர் பார்ப்பார் ; 

வந்திகை வந்திப் பட்ட மலடிபூண் பொதுச்சு ணங்காம் ; 
கந்திரு வம்பண் வாசி கடவுளர் சாதி முப்பேர் ; 

எந்திர மிரத மாலை யெயிலுறுப் பெழுத்தே நாற்பேர் . ( 30 ) 
293 அந்தர மிடைவி சும்போ டளவுடன் மேக நாற்பேர் ; 

கந்தர முழைக ழுத்தே கரும்புய லழகே பென்றாம் ; 
நந்தர முல்லை மாக்கள் நவிற்றுறும் புதல்வர்க் கும்பேர் ; 

கொந்தள மாத போதி குழற் கொத்துக் குருளே முப்பேர் . ( கக ) 1 
294 அந்தரி துர்க்கை நாம் மகிலமீன் றிமு மைப்பேர் , 

கந்தனே யருகன் செவ்வேள் ; காந்தாரி நூற்றோர் தாய்பண் ; 
. சுந்தஃ யிந்தி ராணி சுண்டனென் றி நடேர் கூறும் ; 
மந்தனே கதிரோன் மைந்தன் மதிகூர்மை யிலனு மாமே . 

( 52 ) 
295 எந்தையே யப்பன் சுவாதி ஈசனென் றோதற் கேயாம் ; 

சிந்துவாரம்வெண்ணாச்சி தெண்டிரைக் கடல்வில் முப்பேர் ; 
தந்தமே நகை வெண் கோடு தத்தமென் றோதற் கும்பேர் ; 

நந்தல்கே டுடனே யாக்கம் ; நந்தைமுற் றி திகொற் றானாம் . ( க ... ) 
296 சந்தானந் தேவ தாரு சந்ததி யெனவுஞ் சாற்றும் ; 

மந்தாரஞ் செம்பரத்தம் வானவர் தருவி ரண்டாம் ; 
சிந்தூரந் திலகஞ் செம்மை 5 செங்குடை புளிம ரப்பேர் ; 

சந்தாரம் வழிமு டக்காம் ; சாந்தாற்றி விசனம் பீலி . ( கச ) 
297 கந்தமே கிழங்கு நாற்றம் கழுத்தடி பகுத்தல் செம்பொன் 

வந்தவிந் தியமன் பென்றே வகுத்தபே சேழும் வைக்கும் ; 
கொந்தமே சவளம் வேள்வி குறித்திடும் படியே முப்பேர் ; 

அந்தமீ றழகே யென்றாம் ; அந்தகன் குருடன் கூற்றாம் . 
298 சிந்துவா மனமே முச்சீர் தெண்கடல் நதியோர் தேசம் 

உந்து நீர் வெட்சி யென்றே யோதுறு நாம் மேழாம் ; 
கந்து பண் டியுளி ரும்புங் கம்பமும் யாக்கை மூட்டும் 
வந்துறு பற்றுக் கோடும் வகுத்தயே நிந்நான் காமே . 

( பி - ம் . ) 1 சும்பே யளயொடு முடிவே மேகம் , நந்தனார் முல்லை , 5 சம் 
வேதி , 4 சுவாமி ; ஈந்தென்ப கொடுத்த லீச்சாம் . செங்கொடை... ம் 
1 கிரிய மன்ப னுரைத்தபே . : அந்தமீ நழமை மணித்திடுங் கத்தா ரிப்பேர் 


ரு o 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


( 
கன 
) 


க 


299 உந்திதே ருருள்யாழ்க் கண்ணொன் றுயர்ச்சிகொப் பூழ்ப றத்தல் 

நந்திலாப் பசுவின் கூட்டம் நதிப்புனற் சுழிய ளக்கர் 
புந்திசெய் யாறே யென்னப் புகலுறு மொன்பான் பேராம் ; 

மந்திரம் விசாரங் கோயில் வாசியின் குழாம் வீ டேகள் . ( 
300 தெளிவினி னுயர்ந கார வெது கையிற் சிறக்குஞ் செய்யுள் 

ளிதிலா வெண்ணி ரண்டென் றின்புற வுரைப்பச் செய்தான் 
பளிதமார் தடந்தோட் செவ்வேள் பங்கயப் பாதம் போற்றும் 
அளிதிகழ் பொழில்சூழ் செந்தி லருமருந் தையன் றானே . ( கஅ ) 
( மீகை . ) 1. அந்தியே யசைச்சொல் சந்தி . 2. வந்தனை வாவு போற்றல் ; 
மாந்திமா மரம ருந்தால் , 3. மொந்தைமொள் கலன்ப றைப்பேர் . 


நகரவெதுகை முற்றும் . 


பகரவெதுகை. 


301 கண்கைகால் முகம்வாய் செங்கேழ்க் கமலநேர் மலரின் மாது 

கொண்கன்வார் கராச லத்தைக் குறித்தடு பகுவாய்ச் செங்கண் 
வண்கராச் செகுத்த வாழி மான்மரு கோனைப் போற்றிப் 

பண்பினா லுயர்ப கார வெது கையின் றொடைப ணிப்பாம் . ( க ) 
302 விபுலமே பெருமை பூமி விரிவெனு முப்பேர் செப்பும் ; 

தபுதலே கேடுஞ் சாவும் ; சபலையே சலிவு மின்னல் ; 
கபிலையோர் நிறம்ப சுப்பேர் ; கைப்பேகைத் தல்வெ றுத்தல் ; 
சுபமழ குடனே வெண்மை சோபன மிம்முப் பேரே . ( 2 ) 

( பி - ம் . ) உர்திதே ருருளே யாழி னுறுப்பொடு நிவப்பே கொப்பூழ் 
நந்தலில் துணையாத்த னடுப்புனற் சுழியான் கூட்டம் நிந்தையி லளக்க ராறே 
நிகழ்த்துபேர் பன்னொன் றேயாம் . தெளிவினோ ருரைக , புயனார். கண் 
களீ ராறும் வெய்ய கமலநேர் முகங்க ளாறும் - தண்கிளர் கடம்பின் றிண் 
டோட் சயிலமு மயிலும் வேலும் - விண்கிளர்ந் தோர்கள் காண விளக்கிய 
வள்ளற் போற்றிப் - பண்கிளர்ந் திரும்ப கார வெதுகையின் றொடைப் ணிப் 
பாம் . -கபிலமோர் . 


பகா வெதுகை . 


( ங ) 


303 அபாமே கவசத் தின்பே ரியானைப்பின் கால்பிற் பக்கம் ; 

தபனன்றீ யாத வன்பேர் ; சபதிசீக்கிரமே வெம்போர் ; 
இபமென்ப மாக்கோட் டின்பே ரியானையென் றிசைக்கு மப்பேர் ; 

அபரங்கங் கடைக்க ணித்த லணிநகர் கவச மாமே . 
304 விபூதியே கொடுமை குற்றம் விடக்குவெண் ணீறே செல்வம் 

கபோதமே புறாப்பொ துப்பேர் கரும்புற வுக்குக் காட்டும் ; 
குபேரனே யளகை வேந்தன் குளிரலர் மதியி ரண்டாம் ; 

அபாரமே யளவின் மைப்பே ரறைபரம் பொருளு மாமே . ( ச) 
305 நீபமே கடைய யற்சொ னாளும் நீர்க் கடம்பு மாகும் ; 

சாபமே யங்க தச்சொற் றனுவரை யாடே முப்பேர் ; 
கோபமே சீற்ற மீதல் குறிக்கு மிந் திரகோ பப்பேர் ; 

யூபமே வேள்வித் தம்பம் உறுப்படை வகுப்பே மட்டை . 
306 தாபா முனிவர் வாசந் தருவுடல் மலையே சார்வாம் ; 

ஞாபக மரும்பொருட்பேர் நவிற்று நல் லறிவு மேயாம் ; 
சோபமே கள்ளால் சீயம் சோம்புமென் றோதன் முப்பேர் ; 

தீபர்வா ணிகரே நீராம் ; தீபம்நற் சுடர்பல் தீவாம் . 
307 காப்பென்ப கதவே நீறே காவல்தூ சுடனே வேயாம் ; 

யாப்பென்ப நகைபோர் செய்பு ளேணியின் பழுவே கட்டாம் ; 
சீப்பென்ப கதவின் றாழுஞ் செப்பிய கங்க மும்பேர் ; 

பூப்பென்ப மகளிர் தோயாப் பூப்பொடு பூத்த லாமே . ( எ ) 
* 308 பாப்புவெம் பணியே பார்ப்பார் ; பப்பேசூ பகம்வி சாலம் ; 

நாப்பண்யாழ் கண்ணு றுப்பே நடுவுட ஒருள்தேர்த் தட்டாம் ; 
தூப்புவா யங்க ணப்பேர் மதகிலுட் டுளைக்குஞ் சொல்லும் ; 

சோப்பை புற் பாய்பணித்தோல் ; தைப்பைசட்டைபொ திப்பேர் . ( ) 
309 உப்புமெல் லியலா ராட லுவர்க்கட லராக மின்பம் ; 

கப்பிளங் கொம்பு யர்ச்சி கருதிய மிததி முப்பேர் ; 
சுப்பிரந் தூய்மை வெண்மை ; தப்பைவெற் றிலையே போராம் ; 
செப்புரை கரண்ட கப்பேர் சிவப்புச்செம் புடனாற் பேரே . 

( + ) 
( பி - ம் . ) குளிர் விளர் . குட்டி . 3 புரப்பே . யட்டை , சோம்பறை 
யெனவும் பாற்றே . தாழ்ப்பாள் கங்க மரம்பையின் குலைசீப் பும்பேர் . 1 பைய 
சாப் படமே பச்சை . சோப்பேபும் . 9 பேராம் . 


சா 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


310 ஒப்புர வதுக டைப்பா டுண்மையொப் புரவே முப்பேர் ; 

செப்பமே நடுநிலைப்பேர் தெருவுடன் வழியே நெஞ்சாம் ; 
சுப்புர பவுணாவே வேண்டற் பாடேசொற் பொறி நுகர்ச்சி ; 

கப்பண மிரும்பிற் செய்யும் நெருஞ்சின்முட் கைவே லாமே . ( க 0 ) 
311 வைப்பென்ப் திடம்ப திப்பேர் வைத்தலூ ணுண்டல் நாற்பேர் ; 

கொப்பென்ப கூந்தல் கொம்பாம் ; குப்பையே யாகு கூட்டம் ; 
வெப்பென்ப மால்கால் வெம்மை ; விபுதரே நிபுணர் விண்ணோர் ; 

ஒப்பென்பப திசைபொ ருத்த லுவமைகட் டழகே நாற்பேர் .. ( கக ). 
312 ஆயினஞ் சிறபர் வீதி யான்றிகழ் செருத்தற் கும்பேர் ; 

சோபானந் தாழ்வா சப்பேர் சொற்றகற் படையும் வைக்கும் ; 
காபாலி விடையூர் நாத னவனாட லிருபேர் காட்டும் ; 

பூபாலன் வேந்தன் செவ்வாய் ; பூபதி யாசன் சேடன் . ( கட் ) 
313 அப்பல் சாந் தணிதல் மொத்தல் ; அபயன்செம் பியனே சூரன் ; 

கொப்பா மொருதே யம்மெல் லடைவின்மை முழங்கைக் கும்பேர் ; 
தப்பலே குற்றந் தப்பல் ; தபதிதச் சன்னி டப்பேர் ; 

மைப்புய லது விண் மேகம் ; மாபெலி யவுணன் யாளி. ( கங ) 
314 3 உபமென்ப திரண்டி னாம முப்பமான மெனவும் பாற்றே ; 

விபரீதம் வேறு பாடு மிகுதியென் றிவையி ரண்டாம் ; 
உபதான முதவும் பிச்சை யுறக்கங்கொள் தலையா ணிப்பேர் ; 

அபாமிதம் பெருமை யின்பே ரளவின்மை தானு மாமே . ( கச ) 
315 குப்பமே சிற்றூர் பொன்னாம் ; கோபுரஞ் சிகரி தானம் ; 

ஐப்பசி யோர்திங் கட்பே ரசுபதி நாட்கும் வைக்கும் ; 
கைப்புலி மதமா லிபானை கதித்தவா ளுழவர்க் கும்பேர் ; 

சுப்பிர தீபந் திக்கோ ரியானை நற் சுடர்வி ளக்காம் . ( க.ந ) 
316 கைபுனை யென்ப தேபூத் தொடுத்தல்கான மலரே செப்பம் 

மெய்புணர்ந் துற்ற கண்க ளணிதலா டவர்மின் னாரை 
யை பெற வலங்கரித்த லபிதான மிவையா றேபேர் ; 
எய்புகற் பேரே பன்றி யேவெய்த றனக்கு மாமே . ( கசு ) 

பி - ம் . ) வுணர்வே . மொருதெய் வப்பேர் வாவுசீக் கிரமுங் கூறும் . 3 உப 
மென்ப திரண்டே யொப்பாம் ; உபகார முதவி காட்சி . 4 அபராதம் பிழைதண் 
டித்தல் அபாயிதம் பெருமை மிச்சம் . கனத்து கண்ணே விளங்குமாடவர்மின் 


1 


ந 


னாரை . 


மகரவெதுகை. 


317 துப்புநெய் பகைய ரக்குத் துகிரூற்ற மனுப வஞ்சோ 

றொப்பினற் பொலிவே யுண்ட லொளிர்படைப் பொதுவி லங்கூண் 
தப்பில் சொற் பிணையே முற்றஞ் சாற்றிய தூய்மை வன்னஞ் 

செப்புடன் றெளிது ணைக்கா சணமொரு பானேழ் செப்பும் . ( கன ) 
318 தெள்ளிதா யுயர்ப கார வெதுகையி னுரைக்குஞ் செய்யுள் 

உள்ளமா ரீரெட் டென்ன வுலகினிற் புகலச் செய்தான் 
கள்ளறா மலர்ப்பூங் கொந்தார் கடம்பணி குகனைப் போற்றும் 
அள்ளறாச் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . 

பகரவெதுகை முற்றும் . 


( கஅ ) 


மகரவெதுகை. 


ணாளன் 


( 
உ 
) 


319 மாண்கிள ரொளிசி றந்த மரகதக் கலாப மஞ்ஞைச் 

சேண்கிளர் பரிது ரக்குந் தெய்வகுஞ் சரிமணா 
பூண்கிளர் தாட்டு ணைப்போ துளத்திடை நினைந்து போற்றிக் 

காண்கிளர் கவின்ம கார வெது கையின் கவியைச் சொல்வாம் . ( க ) 
320 சமங்களிப்புடனே யொப்புச் சங்கிரா மமுமப் பேரே ; 

கமந்திகழ் நிறைவே மூசல்; காமாரி சிவனோர் சாலி ; 
தமந்திமி ரம்மி ராகுத் தம்பமென் றுரைப்பேர் சாற்றும் ; 

சுமங்கலை வறட்சுண் டிப்பேர் சொல்வண்ண மகளு மாமே . 
321 அமலையே மிகுதி சோறோ டம்பிகை முப்பேர் வைக்கும் ; 

விமலையே துர்க்கி கங்கை வெற்பிறை மகட்கு மென்ப ; 
கமலையே திருவி தாதா ; கம்பையோர் நதியணைத்தல் ; 
நிமலைபார்ப் பதியே சேவூர் நிருமலன் றனக்கு மாமே . 

( பி - ம் . ) பரணயிரு பான்பேர் . தெள்ளியோர் புகல்ப . 3 விரிம லர்ப்பூங் 
கடம்பணி குகன்றாள் போற்றும் , மாண்கிள சொளிசி றந்த மணிதிசழ் சரவ 
ணத்திற் - கோண்கிளர் பிறைமு டித்தோன் காணிய குமார வேளைச் - சேண்கிளர் 
நீபத் திண்டோட் சேயினை வணங்கிப் போற்றிட - பாண்கிளர்ந் திடுப காரவெது 
கையின் றொடைப ணிப்பாம் . 5 கமமென்ப நிறைவே தெண்ணீர் . தமங்கரு 
வரியி ராகுத் , 


ருச அரும்பொருள் விளக்க நிகண்டு 
322 சாமமே யாமம் வேதஞ் சாமள வனமு பாயம் ; 

வாமமே குறளி டப்பால் வயங்கலோர் சமய மூராம் ; 
காமமே குடியூர் வேட்கை கதிரிறை யொழுங்கே கொன்றை ; 

நாமமே பெருமை நற்பேர் ; நம்பியர்ச் சகனே யேந்தல் . ( ச ) 
“ 323 அம்மையே வருபி றப்போ டம்பிகை யழகே தாயாம் ; 

சும்மையே படுக்கு நெற்போர் நாடொலி சுமையுஞ் சொல்லும் ; 
செம்மையே சிவப்புச் செப்பம் செவ்வைநற் பெருமை நாற்பேர் ; 

கொம்மையே ரிளமை வட்டம் குயந்திரட் சிகை கொட்டல் : 
324 அம்பென்ப தளிரே தண்ணீ ராசுக மிம்முப் பேரே ; 

3 சம்பென்ப நரியே நாவல் சங்கர னருகன் வேதா ; 
வம்பென்ப புதுமை கச்சு 4மணம்நிலை யின்மை மேற்கோள் ; 

தும்பென்ப சிம்பே தோடாம் ; தும்பிவண் டென்மால் யானை . ( ) 
325 உம்பரே தேவ ராகு முயர்நில முடன்மே லும்பேர் ; 

கும்பமே குடமி ராசி கும்பிமத் தகமுங் கூறும் ; 
தம்பமே கவசந் தூணாம் ; தாம்பேதா மணிநா ணாகும் ; 

விம்பமே யுருவங் காந்தி விரிந்தெழுங் கோவை முப்பேர் . ( எ ) 
326 அம்பலே சிலர றிந்தே யறைமொழி பழிமொ ழிப்பேர் ; 

உம்பலே யூற்றம் யானை உற்றநற் குலனே முப்பேர் ; 
* பம்பில நிறைவே யாற்றல் படர்ச்சிபொன் னணவ லோசை ; 

நம்பலே வேட்கை நம்பல் ; நாமென்ப வெருவல் தானாம் . (அ ) 
327 அம்பலஞ் சித்திர கூட மான்றபே ரவையு மாகும் ; 

கம்பல மேற்கட் டிப்பேர் சிம்புளின் படாமுங் காட்டும் ; 
செம்புலம் பாலை வேலி செருக்களம் வகுக்க லாகும் ; 

சம்பளம் தகர்கி டாய்ப்பேர் சேவகத் திலாபஞ் சாற்றும் , 
328 வாமனங் குறளே யோர் நூல் மாதிரக் களிறே முப்பேர் ; 

காமனே மதன்சு ரும்பு பிப்பிலி முப்பேர் காட்டும் ; 

( பி - ம் . ) சாமமே யுபாயம் வேதம் சாமளங் கருமை யாமம் . வாமமே 
குறள்வ னப்பு மத விடப் பால்க வான் வில் . 3 சம்பென்ப நரியே நாவல் சங்கா 
னருகன் வேதா- விம்பமா ரிவி சம்பு விளங்கெலு மிச்ச மெண்பேர் . மணமலி . 
5 பின்ப , 6 சிலம்பே . கும்பிமத் தகஞ்ச வப்பேர் , பம்பலே வலிபொன் மல்கல் 
படரொலி பொலிவெ ழுச்சி , பிப்பலி. 


( 
கூ 
) 


மகரவெதுகை. 


நரு 


சோமனோ சேந்தல் கட்டுந் தூசுவெண் டிங்கள் சொல்லும் ; 
1வீமனே கலுழ னாமம் விளங்குமோ சேந்த லாமே . 

( 50 ) 
329 அம்பிநா வாயே தெப்ப மான்றொடர் பூட்டே முப்பேர் ; 

கும்பியே நரகம் யானை ; கோம்பிசக் கரப்புள் ளோந்தி ; 
உம்பியே யிளவல் விண்ணோர் ; ஓம்பலே புரத்தல் காத்தல் ; 

கம்பியே கலன்செய் கம்பி காதணிப் பொதுவு மாமே . ( கக ) 
330 அம்பரங் கடலே விண்ணே யான்றது சுடனே முப்பேர் ; 

கொம்பர்கொம் புடன்வெங் காற்றாம் ; கோமானே மூத்தோன் சாத்தன் ; 
சம்பரங் குலிசம் வெய்யோன் சாபமோ டெலுமிச் சைப்பேர் ; 

பம்பரஞ் செம்பொன் மேரு கறங்குமோர் கலனும் பன்னும் . ( கஉ) 
331 கம்புளே சம்பங் கோழி கதிர்சங்கம் வானம் பாடி ; 

கிம்புரி தந்தப் பூண்பேர் கிளர்முடி யங்க மாகும் ; 
சிம்புளெண் காற்புள் சிம்புள் ; செம்புகா வற்பொன் செம்பாம் ; 

கம்பள மயிர்ப்ப டாஞ்செய் ; கமைசாந்த முரிமை யாமே . ( கங ) 
332 2 அம்புதி கடல்கால் பாட்டி னத்தமென் றுற்ற நாமம் ; 

கம்பலை யொலிக டுக்கங் கருதச்சம் படைதுன் பப்பேர் ; 
வம்பலர் புதிய ரோடே அயலவர்க் கும்வ ழுத்தும் ; 

பம்பைமுல் லைப்பறைப்பேர் நதியருந் தவப்பெண் பன்னும் ( கச) 
333 அம்மழ கசைச்சொல் நீராம் ; ஆம்பிரம் புளிப்பே சூதம் ; 

கம்மயன் றலைகால் வெண்மை ககனம் நீர் நதிகா ராடாம் ; 
பொம்மலை பொலிவுஞ் சோறும் பொருந்துபோ ருடனே முப்பேர் ; 

கிம்மையே யுரிமை யுப்புக் கிளர்த்தும்பண் பெனுமுப் பேரே . ( கரு ) 
334 இம்மியே நுண்மை செம்பொன் இயன்மதி யுடனோ ரெண்ணாம் ; 

தொம்மொலி குழுவெ னும்பேர் ; தோமரி யோரெண் கூத்தாம் ; 
வெம்மையே வெருவு தற்பேர் விருப்பமுட்டணமுஞ் சொல்லும் ; 

கம்மியர் கைவினைப்பேர் கண்ணாளர் தமக்கு மாமே . (கசு ) 
335 தாமரை புலிச ரோரம் ; சமன்யம னடுவோ டொப்பாம் ; 

தேம் விரை பேகில்தேன் றித்தல் ; செம்பைசிக் கடியோர் பூடாம் ; 
( பி - ம் .) 1வீமன்றாக் கியனோர் வேந்தன் . " அம்பொதி . யுரியை கிள 

ரத் 
சிடு மாட்சி முப்பேர், 5-தோமரி கூத்தெண் வாச்சியம் . யேகிதேன் , 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


( 
கஎ 
) 


காமர மத்த நாளால் கடிபொழி லிசைய ஒப்பாம் ; 
பூமா மறிகு றிச்சொல் " ஒரும்பூ மாமு மாமே . 

( ) 
336 நேமிதே ருருள்பார் வட்டம் நெடுங்கட லமைபுள் ளாழி ; 

சாமிபொன் னிறையி னாமம் ; சம்மட்டி 4 குறடாக் கூடம் ; 
பாமினி விறலி காவாம் ; பைம் பொன்னே யிமயஞ் செம்பொன் ; 

ஏமினி யிடுதி ரைப்பேர் கிடையாடை யிருபே ராமே . ( கஅ ) 
337 நிமிர்தலே யுயர்ச்சி யோட்டம் நீட்டித்தல் சோறே நாற்பேர் ; 

திமிர்தமே யொலிதி மிர்த்தல் ; சேமங்கா வற்பேர் சேமம் ; 
ஞெமிர்தலே பாப்பி றுத்தல் வளைத்தலு மெனநிகழ்த்தும் ; 

குமிழொரு மரமே சேற்றிற் குமிழியுங் குவித்த லும்பேர் . ( கசு ) 
338 சிமிலியே குடுமி பூனை திருவிலி யுறிதோ ணிப்பேர் ; 

அமுதமே யினிமை வெண்பா லமாரூண் மழையே நாற்பேர் ; 
குமுதமே குசைய டுப்புக் குளிசாம்பல் லொலிதிக் கியானை ; 

அமையழைத் திடுதல் மூங்கில் ; அம்பகம் 8விழியெ ழுச்சி , (20 ) 
339 அமரரே விபுதர் தெவ்வர் ; அமையஞ்சம் மதித்தல் போழ்தாம் ; 

குமரனே யிளையோன் செவ்வேள் கூறிடுந் தோன்றல் முப்பேர் ; 
தமரமே யாக்கோ சைப்பேர் ; சமழ்ப்புநாண் வருத்தந் தாழ்தல் ; 

10 அமர்தலே பொலிவு மாழி ; 11 அமரேபோ ரமர்த லாமே . ( உக ) 
34 ) சாம்புவே பறைபொன் னின்பேர் ; சமைகுணம் வருடமென்றாம் ; 

தூம்புவேய் துளைம ரக்காற் றொகுநிதி வழித நூம்பாம் ; 
தேம்பலே யிளைத்தல் சோம்போ டலையலுஞ் செப்பற் பாற்றாம் ; 

கூம்புதேர்ச் சிகரங் கூம்பல் ; கொம்பேபீள் சினையே முட்டை . ( ) 
341 சேம்புசா கினியே சேம்பாம் ; திமிரமே 13 நிசிய றைப்பேர் ; 

ஆம்பிகா ளானே சத்தம் ; அமோகமே மிசதி வேட்கை ; 
தேம்பியே வருத்தம் யானை ; சிமையம் திண் மலைவெற் புச்சி ; 
காம்பிரம் முருக்கு வீரம் ; கம்பமே நடுக்கம் தம்பம் . (உங ) 

( பி - ம் .) நாளால் கடுபொழில் . " வோரும்பு . குாத்தி செவ்வேள் சமி 
யனிர் நாற்பேர் செப்பும் , 4 பரிக்கோல் கூடம் , சதிடையாடை . குவித . 
7 பூளை சிள் வீடே . 8 விழியே முச்சி , குழவியின் பேரு மாமே . 10 அமர்தலே 
மிகுதி நாமம் பெருமையும் பொலிவு மாகும் 11 அமரேபோர் மதிலு றுப்பாம் . 
1 றொகுநீகி , 13 நிசிபறைப்பேர், 


மகரவெதுகை. 


ரு 


எ 


342 குமரமே கொ.ம்பி லாத மிருகமும் குழவுங் கூறும் ; 

இமைமயூ ரம்நி மைப்பே ரெண்குட னற்பம் நாற்பேர் ; 
அமரநோய் பொருட்சொலோர் நூல் ; அம்பிகை யுமைகாளிப்போம் ; 
கமரெனு நாம வெள்ளில் காய்நில வெடிப்பு மாமே . 


343 ஆமல சுந்தா னெல்லி யவிரொளிப் படி மும்பேர் ; 

ஈமமே மயானங் காட்டம் ; ஏமாப்பேயிறுமாப் பேமால் ; 
ஊமையே கீரி மூகை ; உம்மை முன் பின்பி றத்தல் ; 

மாமையே நிறம்வ னப்பு மாழ்ரேக் சுக்கு றிப்பாம் . ( உரி ) 
344 கூம்பலே குமிழ்கூம் பற்பேர் ; கோமள மிளமை பாலான் 

சோம்புசோ பம்ம ழுங்கல் ; தமிதுளியுடன் துணித்தல் ; 
பாம்பு பாந் தள்ள ணைப்பேர் ; உடம்புடுக் குத்தி ரப்பேர் ; 

நாம்பல்சொற் பேரி ளைத்தல் நவிற்றுடன் மெலிநோ யாமே . உசு) 
345 விமானமே யூர்தி வெய்ய விண்ணவ ருலகெனும்பேர் ; 

தமாலமே பசும்பி டிப்பேர் தழைத்தபேச் சிலையி ரண்டாம் ; 
இமாசலம் பனிநீர் மேரு ; இம்மதண் பனிபொன்னின்பேர் ; 

சமாதியே விளிவு போகம் ; சம்பையோர் தாளம் மின்னல் . ( எ ) 
346 குமரியே கௌரி கன்னி கொற்றவை யாற்றி னொன்றோ 

டமர்வரி கற்றா ழைப்பேர் அழிவின்மை யுடனே ழேபேர் ; 
சுமடுசும் மாடு மூடம் ; தோமரம் படையோர் வாச்சியம் ; 
கமலநீர் செம்ப டாமுங் கடிகமழ் முளரிக் கும்பேர். ( 2 .. ) 


347 ஆம்பல் தீங் கள்ளே கவ்வை யல்லியங் கயம்வேய் திங்கள் 

தூம்புசே துங் கொப்பே சொற்றவெண் பண்ணொன் பான்போர் ; 
கம்புவேய் மலர்த்தாள் பட்டுக் கடிமலர்க் கொம்பே நாற்பா , 
சாம்பலே பழம்பூக் கூம்பல் ; தமிழ்தமி மினிமை நீர்மை . 


( பி - ம் . ) தமிதுணிவுடன் , பம் பென்ப பெருக்கம் விண்மீன் பதிப்பகம் 
திரமும் பன்னும் 3 சிலை புஞ் சாற்றும். காளை யேழ் பேர் . அமிழ் திரி .3 : 1 

தி 


1 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 
348 செம்மலா தவன்ப ழம்பூச் சிவன்வாரி சிறந்தோன் மைந்தன் 

பொம்மல்வா டாப்பூ வீரர் பொழிற்றலை மைப்பேர் பத்தாம் ; 
கைம்மமே கடனீர் நன்னீர் ஃகாணிய கைம்மை முப்பேர் ; 

விம்மலேங் குதலொ லித்தல் விளங்கிய நிறைவு மாமே . ( 50 ) 
349 ஏமமே சேமங் காவல் ஏமாப்பின் பம்பொன் மையல் 

நாமமார் கலையோ டாற்றல் நள்ளிர வொன்பான் பேரே ; 
ஓமெனு நாமந் தானே ஓங்காரஞ் சம்ம தித்தல் ; 

ஆமென்ன லிடைச்சொல் இன்றோ டன்றெனல் ஈர நீர்மை . ( ங க ) 
350 அம்பட லந்தா னோடம் வெளிவெள்ளி மரக்கா லம்மி 

செம்பொல் செய் யிரத மீபம் செப்பும்பே ரேழன் றாகும் ; 
அம்பணந் துலாக்கோல் வாயு வம்பிதுப் பாமை வாழை ; 

அம்புயப் பேரே புட்டில் அலர்ந்ததா மரைக்கும் பேரே . ( ஈ. உ ) 
351 தாமமே யெழில்பூ மாலை தயங்கலூர் கடுக்கை யானை 

வாமநீண் முடியங் கப்பேர் வரையமர்க் களமொ ழுங்கோ 
டேம்மார் மணியின் கோவை யிடங்கயி 8 றீரே ழேபேர் ; 

யாமமே யிரவுந் தெற்கும் சாமமு மியம்ப லாமே . ( க. கூ ) 
352 முரண்டொகு மெழின்ம கார வெது கையிற் செய்யுள் முப்பான் 

" இரண்டென வுலகிற் போற்றி யிசைத்தனன் திட்ட மாகிக் 
காண்டகங் கவிழ்த்த வேழத் திளவலாங் கடவுட் போற்றும் 
அரண்டொகுஞ் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . ( ஙச ) 

(மிகை . ) 1ஓமோர் மருந்தே வேள்வி ; உமட்டியுப் பளர் நுளைச்சி . 
2 ஞமலி நாய் மயில்க ளென்ப . 3 இமளமே யிசையின் பப்பேர் . 4 சாம்புதல் கூம்பல் 
சாய்தல் ; சமாஞ்சா மாம்வெம் போராம் . 

மகாவெதுகை முற்றும் . 


( பி - ம் . ) பம்மொலி வனம்வா டாப்பூத் ,தலைமைலீ சர்ப்பேர் பத்தாம் . 
உகைம்மையே . 3 கலன் ழி மடந்தை யாமே . வீர ரீசாம் , சேயிரவி யீயஞ் . 
" அலர்ந்ததா மரைப்பொ திப்பேர் . யாளி . றிபமூ வைம்பேர் இரண்டுடன் 
மூன்றி சைத்தா னியற்றமிழ் முனிவன் செங்கைக் - காண்டக மரிட்ட மாகிக் 
விழ்களிற் றிளவற்போற்றும் , 


யகரவெதுகை. 


353 1 மணிதிகழ் தரங்க வாரி சுவறிட வயங்கு செம்பொற் 

றிணிதிகழ் மேருக் குன்றக் குலுங்கிடச் சிறக டிக்கொள் 
தணிதிகழ் மயூர மூருஞ் சண்முகன் றாளைப் போற்றி 
யணிதிகழ் யகார மாய வெது கைப்பா வறைய லுற்றாம் . 


( க ) 


354 ஆய்தமே . நீளம் புள்ளி யக்கர மிவையி ரண்டாம் ; 

காய்தலே புலர்வு வேட்டல் கடுங்கோப மிம்முப் பேரே ; 
வேய்தலே சூடல் மூடல் வீடுகோ யிற்பொன் மீட்டல் ; 
பாய்தலே பாப்புப் பாய்தல் ; பயினேபொய் பிசின் பயிற்சி . ( 2) 


355 இயமமே வார்த்தை யோசை யீயேவாச் சியமே நாற்பேர் 

பயன்மிகு மறிவி லாபம் ; பயிர்ப்புக்குச் சிதம்ப யிற்றல் ; 
அயர்தலே " அயர்ச்சி செய்தல் ; ஆய்வே நுட் பம்வ ருத்தம் ; 

வயவனோர் புள்ளே வீரன் வயங்கு கா தலற்கும் பேரே . ( ங ) 
356 7 வயாவென்ப கருப்பங் காதல் மாழ்கிய பிணியே முப்பேர் ; 

பெயசென்ப பெருமை நாம மபிதானப் பேரும் போற்றும் ; 
வியரென்ப தறிஞர் வேர்வை ; வீநீக்கம் பூப்புட் சாவாம் ; 

அயர்வுசோம் புடன்வ ருத்தந் தெளிவின்மை யிடமென் மூமே . ( ) 
357 வியலென்ப வசலக் கானம் மேம்பாடே பெருமை நாற்பேர் ; 

மயலென்ப மயக்கஞ் செத்தை மருட்டுபேய் நெருப்பென் முகும் ; 
செயலென்ப வினையே காவல் சேறுட னொழுக்க மென்றாம் ; 
முயலென்ப சசமுயற்சி ; மொய்ம்புதோள் வலியெ ழிர்பேர் . ( ரு ) 

( பி - ம் . ) மணிதிகழ் தரங்க வாரி சுவறிட வடிவே றொட்ட - திணிதிகழ் 
சிகரத் திண்டோட் சேவலங் கொடியோற் போற்றிப் பணிதிகழ் நுணங்கி யோர் 
சொற் பண்புயர் மெல்லி னத்தி - னணிதிகழ் பகார மாய வெதுகையின் கவி 
யைச் சொல்வாம் . வேட்டல் , 3 கூ டற்பேர் , 4 இயமமீ வார்த்தை யோசை யியவர் 
வாச் சாவா வன்பாம் . குயிற்ற லாய்வாம் . 6 ஆய்வென்ப வருத்த நட்ப 
மாய்தலென் றோதற் கும்பேர் .. வயரென்ப , பகல நற்பேர் . செற்றை , 


eno 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


( 
அ 
) 


358 அயிலென்ப நாஞ்சில் கோரை பழகுடன் கூர்மை வேலாம் ; 

கயிலென்ப பிடர்த்தலைப்பேர் கலன்கடைப் புணர்ப்பு மாகும் ; 
குயிலென்ப துளைமு கிற்பே கோகில மிம்முப் பேரே ; 

எயிலென்ப மதிள்பு ரப்பேர் ; இதை பேபா வுறுப்பி சைப்பாம் . ( ) 
359 அப்ரேசர்க் கரை நுண் மைப்பே பான்ற துன் மணற்கும் வைக்கும் ; 

செபிரேகுற் றஞ்சினத்தல் ; தேபம்நா படல் தி ருட்டாம் ; 
வயிரேகூர் மைப்பே ரூதுக் கொம்பென வழுத்தற் பாற்றே ; 

துயிலேதூல் கற்பேர் மாளல் ; தோயுறல் புணர்தல் மூழ்கல் . (6 ) 
360 மயிலையே மீனி ராசி மலர்ந்திடு மிருவாட் சிப்பேர் ; 

கயினியே யத்த நாளுங் கைம்மையு மிருபேர் காட்டும் ; 
குபிறலே ‘குதித்தல் செய்தல் கூவல் சீர் குடைதல் நாற்பேர் ; 

வயினிடப் பேர்வ ரம்பே வயிறுடன் பிணையென் றாமே . அ 
361 வையம்யா ழுரோணி பண்டி வயங்கலா னேறே பூமி ; 

சையகஞ் சயனம் வெற்பு ; சைபோரக் காமி கழ்ச்சி ; 
கையரி வாளே துக்கம் நைதலே மிகுதி நாற்பேர் ; 

தெய்வமூழ் கடவு ளின்பேர் ; தீயோர்வே தியரே தீம்பர் . 
302 தையேபோர் மதி நூல் வேல் தாளச்சீர் தைத்த லைம்பேர் ;; 

மெய்யேயொற் றுடல்மெய் கூட்டம் ; வியஞ்சாதல் வில்மழுப்பேர் ; 
பையேமெத் தென்றல் பைம்மை பணிப்பட மழகே நாற்பேர் ; 

ஐயேயே பிருமல் சுவாமி யசைச்சொல்மந் தாரம் பொள்ளாம் . () 
363 உய்யலே பிழைத்த லுஞ்சல் ; உயிரென்ப காற்றை சீவன் ; 

ஐயேபெண் துர்க்கை காளி பம்பிகை யுடனா சாள்பேர் ; 
1 தொய்யலே பெழுதல் சேறு துயரெழில் மகழ்வோர் பூடாம் ; 
பையுள்நோய் சிறமை யின்பேர் ; பையங்கோ ரைப்பேர் கூடை . ( ) 

( பி - ம் . ) அழகிரும் பேவேல் கூர்மை . " திரிபு பப்பே ரிலங்குறு மதிலு 
மாமே . 3 விண் சோரம் . செருதல் செய்தல் குதித்தல்கூ வல்நீர் தோய்தல் . 
வையமா னேறு போணி மாநிலம் விளக்க மூர்தி-- வெய்யயாழ் மாகம் பண்டி 
விளங்குதே ரெண்போர்வைக்கும் . வியமழு வேசி லைப்பேர் மேவலுங் கொள 
லும் வைக்கும் . மெத் தெனல்பை , ஃயைம் பேர் . 9 ஐயேயோ . 10 யாச்சி யா 
சாள் , 11 தொய்யலோர் பூடே சேறே துயருழ வெழின்மி கிழ்ச்சி - தையலார் 
முயற் தீட்டல் குழையெனச் சாற்றென் பேரே , 


( 
சு 
) 


5 


யகரவெதுகை. 


364 வாயிலைம் , புலன்றி மக்கர் ரணந்துதே மனைக்க டைப்பேர் ; 

ஆயுதம் படையே கூத்துப் பயிலிட மிரண்டு மாகும் ; 
* தீயரு நரகே தீங்காம் தித்திப்புந் தழலுஞ் செப்பும் ; 

மாய்தலே மறைவே சாவாம் ; வாய்க்காலே மகநாள் நீர்க்கால் . ( க : ) 
365 பாயசம் படரோர் பூடு மட்டபார் சோறும் பன்னும் ; 

" வாயிடம் வாய்மை யூதங் குழல்வரு வாய்வாய் வாக்காம் ; 
சாயலென் பதுவ னப்புச் சமம் நுண்மை மேம்பா டென்றாம் ; 

காய்மே யுயர்தல் நீளம் வஞ்சம் பொய் தொகையைம் பேரே . (கங .) 
3166 நாயென்ப சுனகஞ் சாரி ; நபம்நன்மை மகிழ்ச்சி மேதை ; 

தாயமே யுரிமை யாடுங் கவற்றுருள் தமரே முப்பேர் ; 
தோயமே புவனம் நீராம் ; சுயம்பேதா னாதல் முந்தை ; 
ஞாயமே வழக்கம் நன்மை ; நாயகம் தலைமை மைபம் . ( கச) 


367 வேபேயாழ் கவனம் மூங்கில் வேய்தலொற் றுத்து ளைப்பேர் ; 

சாயேகோ ரைசா யற்பேர் ; தையல்பெண் ணழகே காந்தி ; 
ஆயேதாய் வருத்த மாய்தல் ; ஆயுள்வா ணாள் நோய் தீர்ப்போன் ; 
சேயேவே ளிளமை தூரஞ் சிவப்புச்செவ் வாய்ம கப்பேர் , ( கரு ) 


368 நெய்தலே வேலை சாரும் நிலமோர்பூச் சாப்ப றைப்பேர் ; 

பொய்தலே மாதர்கூட்ட மலராடல் மீள்தல் போற்றும் , 
பைதலே சிறுமை பைம்மை ; பயோதரம் புயல்பா ரப்பேர் ; 
கைதையே பழனந் தாழை ; 10கயவுகீழ் பெருமை கள்ளம் , ( கசு ) 


369 1 அய்யனே மூத்தோன் சாத்தன் அப்பனிம் முப்பேர் செப்பும் ; 

வெப்பலன் கொடியோன் பாது விரும்பினன் பேரும் வைக்கும் ; 
கையனே கொடுக்கும் பாரி " கருதிற்கீழ் மகற்குங் காட்டும் ; 
எய்கணை யெய்தல் பன்றி , இயாமந்தெற் கிரவே சாமம் . ( கா ) 


4 


( பி - ம் . ) கூற்றுப் . 2 தீயழல் தேந் தீங் கூழ்த்தல் , 3 மாய்வென்ப . 
யிடை . தோகை யை பேர் . நயமறி வின்ப நியாய நன்றியுங் களிப்பு மாமே . 
பொய்ம்மை . சிறுமை யின்பேர் புற்கென்ற லதுவும் பன்னும் முலை கார் 
பாரம் . 10 கயவுகீழ் பெருமை மேன்மை கள்ளமென் றோத லாமே . 11யேனே . 
19 காவலன் கீழ்மக் கட்பேர் , 13 பாமர் . 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


370 ஐயமே பிச்சை யேற்கு மோடனு மானம் பிச்சை ; 

மொய்செருக் களந் தி ரட்சி மூசுவண் டியானை தாயாம் ; 
மையமே நடுவெண் ணெய்ப்பேர் ; வயமாச்சிங் கந்தோல் வேங்கை ; 
குய்யெனும் பேருள் வைப்புங் கொழுமணப் புகையு மாமே . (கஅ ) 


371 அய்யரே முனிவர் தேவர் ; அயிறலே செய்த லுண்டல் ; 

மெய்யர்வே தியர் தி டத்தோர் ; வியாதனோர் முனிவே டன்பேர் ; 
நெய்யவி யாடை நெய்தல் நிகழ்த்து சித் திரைநாள் முப்பேர் ; 
ஐவிர லத்த நாட்பேரங்குலி யைந்து மாமே . 

( கசு ) 
312 இயக்கனே நாயே யக்கன் ; ஈபேயோர் பறவை யீதல் ; 

உயிர்த்தல்மூச்சுடன்வருத்தம் ; உய்த்தலோட் டுதல்பிழைத்தல் ; 
பயத்தலே யொன்றைத் தன்கைக் கிடைத்தலு மொளியும் பன்னும் ; 
மயக்கமே தெளிவி லாமை விரகநோ யதற்கு மாமே , (20 ) 


373 சபிந்தவந் தலை பிந் துப்புத் தலைமைவா சிக்கும் பேரே ; 
4வியங்கோள்மா லிபானை மேவல் ; வியாளமே புலிபாம் பின்பேர் ; 

; 
பயம்பென்ப பள்ளம் யானைப் படுகுழி யிரண்டும் பன்னும் ; 
இயங்கலே நடத்தல் காந்தி ; இயம்பல்சொல் பழிமொழிப்பேர் . 


374 இயவுகா நீர்வழிப்பேர் ; இயல்பேநற் குணமொ ழுக்கம் ; 
வயல்வெளி வினையு றுஞ்செய் ; மயிடமே பெருமை மேதி ; 
இயல்நடை யகஞ் சாய லிசைத்திடுந் தமிழே நாற்பேர் ; 
வயறுரை கயிறே குக்கி ; வாய்த்தலோ ரசைநு ணுக்கம் , ( உஉ) 


6 


375 அயமென்ப தடாகம் நீரே யாடுவெம் பரியி ரும்பு 

முயல் நிலம் விழவு சேறு மொழிந்த சூ தனப்பேர் பத்தாம் ; 
நியமமா லபமூர் வீதி நிச்சயம் நியதி யீமம் ; 
அயனமே யாண்டிற் பாதி நடவையென் றிரண்டு மாமே . ( உங) 


( பி - ம் . ) 1 தெருட்சி . 

1 பேர்மறைப்புக் . 

3 உய்த்தலோ, வியங்கோ 
ளென் பதுவே யானை மேலும் கோளலும் வைக்கும் . வழிமொழிப்பேர் . 
6 இயலிசை யகலஞ் சாய னடைகுண யியற்ற மிழ்ப்பேர் . வயறுநாண் கட்டி 
னமம் ; வாய்த்தல்வாய்த் தசைது னுக்கம் . சூ தனர்பேர் . 9 விய மிடு தலமங் 
காடி விகங்கமொன் பான்போமே . 


யகரவெதுகை. 


on E 


376 கயமென்ப குளநோ யாழங் களிறுகீழ் பெருமை யூது 

முயர்சின்ன மிளமை தேய்தல் ஓது மொன் பான்பே ரேயாம் ; 
பயமென்ப சுதை நீ ரச்சம் பால்புயல் 3 குணம்வி தாதா ; 

புயமென்ப முலையுந் தோளும் ; பொய்யே பொத் துப்பொக்கப்பேர். 
377 ஆயமே கவற்றி லாயம் ஆதாய மகளிர் கூட்டம் 

தாயொடு நீளஞ் சுங்கஞ் சாற்றுமல் லரியே யேழ்பேர் ; 
காயமே விண்வெங் காயம் பெருங்காய முடல்பண் கார்த்தல் ; 

சேபம் நெய் பெண்ணெய் யன்பே நிகழ்ந்தநன் மைநாற் பேரே . 
378 வயம்வலி தொந்த மேடம் வாசிபுட் பொதும ரூப்பு 

முயலுட னிரும்பே 7 நீரே மொழியுறு மொன்பான் பேரே ; 
சயமுயர் வெற்றி மாலை சருக்கரை யிரவி யல்லி ; 
குயமுலை ய ரிவா ளின்பேர் கொழுமைசே ரிளமை யாமே . 

(உசு ) 
379 பபிரொலி பபிலே பைக்கூழ் பறக்கும் புள் மிருகங் கூடிப் 

பயில் குர லோர்வி தங்கட் டுறும் வழக் கைம்பேர் பன்னும் ; 
வயிரமே கிம்பு ரிப்பூண் வச்சிர மணியே செற்றம் 

அயிலொடு குலிசம் வன்மை யான்றது ரியமேழ் பேரே . ( உஎ ) 
380 ஏய்ந்தசீர் பெறும்ய கார வெதுகையி னிசைக்குஞ் செய்யுள் 

8 வாய்ந்தவொன் றொழிமூ வொன்பா னென்னவே வழங்கச் செய்தான் 
காய்ந்தசூ ரறமு ருக்குங் கந்தவேள் பாதம் போற்றும் 
ஆய்ந்தசீர்ச் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . ( உ அ ) 

[மிகை .) 1. மயன்மயல் வினைஞன் றச்சன் . 2. நோய்வென்ப வருத் 
தம் நோயே நொசிவெனு முப்பேர் செப்பும் . 3. தோய்வென்ப பிரைசேர் 
வெண்பால் புணர் தனீர் தோய்தற் கும் பேர் . 4 வாயரே வுழைய ராயர் , 5. மயிர் 
வினை மஞ்சி கன்பேர் மயிர்குறை கருவிக் கும்பேர் . 6. இயறலே முத்தி 
போதல் , 7. பெய்தலே கொடுத்தல் தூவல் ; பேய்மண்ணை யில்லை யென் 19 ம் . 
8. மொய்தலே யிறுத்த லீதல் மூதெ லதுவு மாமே . 9. வெயிலொளி யென் 07 
ழின்பேர் . 10. செய்வயல் வினசெய் தற்பேர் . 11 செய்யலே யொழுக்கள் 
சேறு செய்வினை காவ னாற்பேர் ! 2. சாவதற் காக்கை காதம் . 13. வியற் : ! 
மா செறித வின்பேர் வெருவுதற் கும்வி ளம்பும் , 

யகரவெதுகை முற்றும் . 
( மீ - ம் . ) 12 மன்மை , ? ஓதபி தானம் பத்தாம் , 3 குளம் ? 4 போதல் , காங்கம் , 
கோயம் விண் கறிவெண் , ள , வோய்ந்தவை யாறென் றோத பசியலோர் 
மகிழச்செய்தான் . 


. 


ரகரவெதுகை. 


3 


( 
I. 
) 


381 செகமுழு திறைஞ்சுந் தொல்லைச் சிகரவெற் பரசன் தந்த 

மகவுமை பயந்த செவ்வேள் வள்ளிநா யகிதன் கேள்வன் 
குகனெடு வடிவேற் றாங்குங் கொற்றவன் மலர்த்தாள் போற்றித் 

துகளறு ாகார மாய வெது கையின் றொடையைச் சொல்வாம் . ( ) 
382 சுரதமே மதநீர் சூதஞ் சொன்மருந் திழிசா ரப்பேர் ; 

இரத ளம்புணர்ச்சி சுவைசூத மிரதம் வீணை ; 
பரதமோர் சாத்திரப்பேர் பாரதப் பேரோர் சண்டம் ; 

விரதம் நீர் தவம்வட் டித்தல் ; வீரட்டா னக்கூத் தோரூர் . ( உ ) 
383 சரகென்ப தேவர் தம்மூண் தருவுதிர் சரகே சோறாம் ; 

சிரகமே கரகந் தூறல் சென்னியிற் கோடுக் கும்பேர் ; 
கரகமே துளிநீர் கங்கை கமண்டல மாலாங் கட்டி ; 

துரகமூர் திப்பரிப்பேர் ; சூரணம் பொடியே கந்தம் , 
384 மரபென்ப முறைமை தொன்மை மருவுநற் குணங்கு டிப்பேர் ; 

சரபமெண் காற்புள் ளொட்டை வரையாடு தானே முப்பேர் ; 
பரதரே திமிலர் நாய்கர் குருகுலத் தோர்க்கும் பன்னும் ; 

வரதநற் றுகில்க டாக்கம் ; மருமானே மருகன் சேயாம் . ( ச ) 
335 முரண்வலி பகைபோர் தூக்கின் மொழியுறுப் பொன்றே நாற்பேர் ; 

காணமே 6 கல்வி கூத்தோ டகந் துணை கார ணப்பேர் ; 
அணெயில் கவசங் காட யடி தொடுங் கழலே மஞ்சம் ; 

சரணமே மறைபு கற்றோ கைப்பீலி தாளே முப்பேர் . 
386 அரிதல்பிற் கிடலே கொய்தல் ; அரிட்டங்கள் காக்கை கேடாம் ; 

பரிதலை யறுத்த லன்பு பகர்குற்ற மிரங்க னாற்பேர் ; 
( பி - ம் . ) மருவுயர் கடம்பின் றிண்டோட் . றிருத்தாள் . துகளற விரிர 
இரதமே புனர் வியாழ் சூத 

மினிமைதே 

ணீனம் . 
கணிதக் கடத்து மனமாதி கலவி செய்கை- திரணல கலைத்து 
ணைக்கா பணமெனத் திகழா றேபேர். 7 அரிதலே பிறகிடற்பேர் கொய்தற்கு 
மறையற் பாலாம் . 


பசைநா 


பார்தபு . 


( 


ரகரவெதுகை. 


வரிதலே வரித்த லூர்தல் ; வரைதலே கொளனீத் தற்பேர் ; 
இரிதலே நெரித லின்பேர் எற்றுறு பயமு மாமே . 


( 
ஈ 
) 


8 . 


387 பரிமுத னாள்சேண் சும்மை பருத்திமாப் பெருமை வேகம் ; 

அரிதமே பசுமை திக்கரம் ; ஆர்கலி புயல்க டற்பேர் ; 
சொரிதலே பொழித னீட்டல் சுழன் றிடல் முப்பேர் செப்பும் ; 

நெரிதரல் பிறகி டற்பேர் நெருங்குற முருங்க லாமே . ( 1 ) 
388 திபுேசி. சார டைப்பேர் சிறந்த முப் புரமுஞ் செப்பும் ; 

பரிபவ மதிக வீரம் பழித்திடு மிகழ்ச்சி யும்பேர் ; 
சரிதையே பூசை பிச்சை சாத்திர மிம்முப் பேராம் ; 
• தெரிசனை முகுரங் காணல் ; தெரித்தலே சொற்றீட் டற்பேர். ( 4 ) 
389 அரிசனந் திருமாற் றொண்டு மழகெறி மஞ்சட் கும்பேர் ; 

திரிசரம் பகழி யானைப் பிறப்பெனச் செப்பற் பாற்றே ; 
பரிசன மேவல் செய்வோர் பற்றினர் துவள லும்பேர் ; 

சரிசமக் காவ ளைப்பேர் சாற்றுறு வழியு மாமே . 
390 உரையேபொன் கிளவி நாமம் ஓரசை உரிஞ்சு தற்பேர் ; 

புரையேயில் லுயர்வு குற்றம் புழை புட னுவமை யும்பேர் ; 
சுரையேகள் புழையம் பின் கூர் சுரையாவோ டதன்மு லைப்டேர் ; 
நரையேபே றிவுளி வெள்ளை நாட்டிய கவளி நாற்பேர் . ( க ) ) 


( 
கூ 
) 


391 மரையேகான் குதிரை தேரை வனசமென் றோதல் முப்பேர் ; 

விரைவேபீர் வேண்டல் வேகம் விளங்குப சாரம் நாற்பேர் ; 
சிரையேவா னாமு சுப்பேர் செப்பிய நரம்புஞ் சொல்லும் ; 

வரையே கை வரைநெல் வெற்பு மட்டிறை கடனீர்த் தீரம் . 
392 காமேகை கிரண நஞ்சம் கழுதைகார்க் கிளியி றுத்தல் ; 

சிரமேசென் னிப்பே ரோடே செப்புறு நெடுங்கா லப்போர் ; 

( பி - ம் . ) பரியேசேண் முதனாள் சும்மை பருத்தியே விரைவு செல்ர்... 
விரிகூந்தன் மாவ ருத்த மிகு கொழ்த் நல்க இத்தல் - திரிவேயில் பெரும் : - 
காத்தல்பேர் திகழ்பன் மூக்மும் , நெரிதல் பிற் இடர்கெருங்கல் ; 

தோல் 
குற்றம் போழ்தாம் , 3443 - ம் செய்புளில் இரண்டா படியைக் காண்க . தம் 
ட னரம்பேயென்றாம் , கை வரைவெற் பாழி மட்டிறை நெல் வேய் 

! 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


புரமேமெய் புரிமுந் நூற்பேர் ; புரவலன் வள்ளல் வேந்தன் ; 
உரமேமார் பூக்கம் ஞான மோதுறும் வலிநற் பேரே . 


( 
க 
2 
. 
) 


393 பரமென்ப கவசஞ் செய்தி பழமைமெய் கலனை யத்தி ; 

குரமென்ப பரிக்கு ளம்பும் கோணலு மெனவி ரண்டாம் ; 
சரமம்பு மணியின் கோவை 1 தாமமோர் நூனா ணற்பேர் ; 
சுரமென்ப தடவி மார்க்கஞ் சொற்றநோயிசைநாற் பேரே . 


( கங ) 


394 அரவ நூ புரம்பாம் போசை யாயில் குங் குமவி ருக்கம் ; 

குரவமே குதிரை மேல்வாய் கோவிதா ரங்கோட் டப்பேர் ; 
சரவண மறுமு கத்தோன் சனனங்கா யா நா ணற்பேர் ; 
பரவலே தொழல்ப ரத்தல் ; பரித்தலே பொறுத்த லன்பாம் . ( கச) 


395 இரவென்ப திரவி ரத்தல் ; இராசிய மறைவே யோனி ; 

பரவைவா ருதிய சப்பே பங்கய மாதின் கூத்தாம் ; 
குரவையே கடலோர் கூத்து ; குரங்கியே சிவன்வெண் டிங்கள் ; 

தரவேயோர் பாவு றுப்புத் தலைவனுத் தரவே முப்பேர் . (கரு ) 
396 புரசுவாம் பரிக்க ழுத்திற் புரிகபி றொரும சப்பேர் ; 

அரசுமன் னிராச்சி யப்பேர் ; அரசன் பூ பதிவி யாழம் ; 
பிரசமே யளியுங் கள்ளும் பேசுதேன் றேனீ யும்பேர் ; 

முரசமுத் திரட்டா திப்பேர் முழக்குமும் முரசு மாமே . ( கசு ) 
397 அரம்பையே கதலி தெய்வ வாயிழை யவர்க்கு மேற்கும் ; 

குரம்பைமெய் சிறுகு டிற்பேர் ; குருளையே மழவு குட்டி ; 
முரம்புமே டொடுகற் பாறை முதிர்பால் கழிநி லப்பேர் ; 

பிரம்புவேத் திரட் நெய் மூங்கிற் பெருங்கட லரிசி யைம்பேர் . ( கன ) 
398 முருந்திற கடிக்கு முத்தே முறியே முத் தேகு ருந்தாம் ; 

குருந்தொரு தநவே 3 தொத்தே குருத்து மென் றறைதல் முப்பேர் ; 
விருந்தினி யவர்வரத்தும் புதுமை பும் விளம்பற் பாற்றே ; 
மருந்தமு தரும் குந்தம் ; வரிக்கடை மின்மினி வண்டாம் . 1 ) 

( பி - ம் ) சமரோர் நூல் கணைநா. குரம்பையே யுடலி சைப்பேர் சிறு 
குடிற் பேருக் கூறம் , கொத்தே , மருந்துபும் புதர்வா னோரு ணிரதமும் 
வகுக்க லாமே , 


1 


கரவெதுகை . 


399 கரும்பென்ப சுரும்பே கன்னல் ; காடகங் கபடந் தூசாம் ; 

குரும்பையே தென்னம் பாளை புற்றாஞ் சோ றெனவுங் கூறும் ; 
நரந்தமென் பதுநா ரத்தை நாறுங்கத் தூரி காக்கை ; 

சுருங்கையே காரந்து பண்ணுங் கற்படை நுழைவாய் தற்பேர் . () 
400 பூரமே பொன்கற் பூரம் புகலோர் நாள் பூரா னாற்பேர் ; 

வாரம்நீர்க் கரையோ டன்பே மலைச்சாரல் கிழமை பங்காம் ; 
சாரமே கிரக சாரஞ் சாற்றுறு மினிமை மேடாம் ; 

காழ்த்தல் பொன்னாம் ; கருமான்மான் மனுப்பன் றிப்பேர் . 


காரமே 


401 ஈரமே குளிர்ச்சி யன்பாம் ; இரதனே கிள்ளை கண்ணாம் ; 
• கீரமே தீய வெண்பால் கிள்ளை கா ரிப்புள் முப்பேர் ; 
பீரமே பீர்க்கும் வாகைப் பேரும்பூ வரசு மென்றாம் ; 

தீரமே புனற்க ரைப்பேர் திட்பமென் றிரண்டு மாமே . ( உக ) 
402 வராகனே யருகன் மாயன் வயங்குபொற் காசே முப்பேர் ; 

பராகமே பொன்னி பேணுப் பரிமள மலர்த்தூட் கும்பேர் ; 
அராகமே நிறம்பொன் பண்ணே பகங்கார மூடுகி யற்பேர் ; 
இராகமே கீதஞ் செம்மை யிச்சையே நிறமு மேற்கும் . ((ee ) 


403 அசாமமே நறும்பொ ழிற்கூழ் ; அரை நூல்மே கலைச தங்கை ; 

உரோமமே மயிர்வெம் பாணம் ; உருளேரோ கிணிநாள் பாண்டில் ; 
இராமமே யழகோர் வேந்த னிளமையென் றிசைக்கு மப்பேர் ; 

துரோணமே பதக்குக் காக்கை தும்பைவில் சிம்புளைம்பேர். ( உ ..) 
404 அரிவையோர் பருவ மாதர் ; ஆரிசோ முன்பேர் மேன்மை ; 

கரியவன் சனியே சோரன் கண்ணனிந் திரனே நாற்பேர் ; 
சுரியல் நீர்ச் சுழிசு ரித்தல் தோகையர் கருங்கூந் தற்பேர் ; 

கிரிபருப் பதம்வ ராகம் ; கிரிட்டியோ ரீற்றாப் பன்றி . f 
405 துருவமோ ரிடத்தி லக்கஞ் சலிவின்றி நிற்றல் சொல்லும் ; 

பருவமா னியங்கா ராதிக் காலம் பெண் பருவ முப்பேர் ; 

( பி - ம் . ) காந்தம் , பூர நாற்பேர் , 3 நீபம் , நற்பேர். வாகவை . 
செறிவரம் புடனாற் நற்பேர் . படங்காமை . 8 இராமமே பழவெழிற்பேர் ; 
இருவியே யருவி கொய்தாள் . பதக்கம் , 1 கரிட்டியாப் பரன்டை, கேழல் , 


( 
உச 
) 


) 


அ அரும்பொருள்விளக்க நிகண்டு 
தருவென்ப மாங்க ரும்பு , தராசுகோல் பாணி நாளாம் ; 

உருவென்ப நிறமே யட்டை ; உரியர்மூ தறிந்தோர் சுற்றம் . (உ ரு ) 
406 அருகனே யமணர் தேவும் நிலையாமை யதுவுங் காட்டும் ; 

விருகென்ப மிருகம் பூனை ; விருடகம் எலிமார்ச் சாலம் ; 
முருகன்ப லைக்கு வேந்தன் முருகவே டேவ ராளன் ; 

மருகனென் பதுவே தோன்றல் மருமானென் பதுவு மாமே . ( உசு ) 
407 ஊரென்ப நகரே யூர்த லோதுறுங் கவானே முப்பேர் ; 

பாரென்ப தேர்ப்ப ரப்புப் படி பொன்ற லுடன்கற் பாறை ; 
வாரென்ப கவசம் நேர்மை மங்குல் நீர் நெடுமை கச்சாம் ; 

சூரென்ப நோயஞ் சாமை யணங்கச்சஞ் சூரன் வஞ்சம் . ( உ.எ ) 
408 பரிசெல்ப குணங்கொ டைப்பேர் ; பருவர லருவல் துன்பம் ; 

குரிசிலே பெருமை பெற்றோன் கோதில்வேந் தற்குக் கூறும் ; 
இருசுபண் டியுளி ரும்பு செவ்வையென் றிருபேர் வைக்கும் ; 

திருசொரு மருந்தே வேகம் ; இருஞ்சில்சீக் கிரிவவ் வாற்பேர் . () 
409 இருமையே பெருமை துக்க மிம்மையு மறுமை யும்பேர் ; 

தருமையே மிகுதி மேன்மை ; சாரசங் குருகு நாரை ; 
கருமையே பெருமை நஞ்சக் கறுப்புடன் வலியே நாற்பேர் ; 

தெருமால் வெருவ லோடே சுழற்சியுஞ் செப்ப லாமே . ( உக ) 
410 அருத்தியே பாதங் கள்கூத் தாசையூ னூட்ட லைம்பேர் ; 

விருத்திபொன்றொழிலிலாபமுரைப்பொருள் விளர்ச்சி தொண்டாம் ; 
கிருத்திமம் விட்ட பூதங் கெட்டபொய் தோலே பண்ணல் ; 

துருத்திதோற் சிவிறி பேயாற் றிடைக்குறை சொன்முப் பேரே . i ) 
411 மருத்தென்ப மருந்தே காற்றே மால்பானைப் பிறப்பே முப்பேர் ; 

குருத்தமோர் மரமே கோபங் குருக்குத லெனவுங் கூறும் ; 
எருத்தென்ப துல்கி ளிஞ்சல் ; ° ஈபேங் கியினி ரத்தல் ; 
ஒருத்தல்வில் விலக்கே றியானை யொண்பரி 8 புலிநாற் பேரே . ( ) 

( பி- ம் . ) உருவென்ப வடிவே யட்டை யுற்றநோய் நிறமே யுள்ளாம் . 
" விடருகம் . 3 லீய்வந் தணர்கற் பாறை , பயஞ்சு ழற்சி ; தேரர்சாக் கியர்தெ 
ளிந்தோர் . * வளர்ச்சி . ஈரென்ப திரண்டே யீர் - வீரேதுப் பெனுநாற் பேரே . 
7 ஒருத்தலே . புலிமா னென்ப . 


ரகரவெதுகை. 


3 


412 விருத்தமே மனைவி செய்யுள் மிருகக்கூட் டம்வட் டப்பேர் ; 

திருத்தலே திருந்தல் தாங்கல் ; திருவேபொன் றெய்வ வுத்தி ; 
அருத்தஞ்சொற் பொருள்பொன் னின்பேர் ; ஆர்த்தலே யருந்தல் கட்டல் ; 
உருத்தலே முளைத்தல் கோப மிகுதியென் றோதன் முப்பேர் . 

() 
413 அருப்பமூர் நோய்கான் அக்கம் அயின்றமோர் பிட்டாறே பேர் ; 

கருப்பென்ப விளைபல் பண்டக் குறுவிலைக் காலஞ் சோறாம் ; 
உருப்பமே வெப்பந் துர்க்க முயருமா லையம்ப வப்பேர் ; 

மருப்பென்ப சிருங்க மிஞ்சி ; மருட்கள மடமை யாமே . ( ஙங) 
414 எருக்கலே பரித்தல் கோற லெறிவெட்டுக் கட்டை முப்பேர் ; 

துருக்கமே விடா ரண்கத் தூரிகுங் குமங்க லக்கம் ; 
முருக்கென்ப கவிர்கொலைப்பேர் ; முரித்தலே நகையி லங்கல் ; 

பருக்கையே பரலக் காகும் ; பாரகம் புவிதி ரைப்பேர் . ( ஙச ) 
415 ஆர்தலே குடித்த லுண்டல் நிறைதலென் றறைதன் முப்பேர் ; 

ஊர்தலே பாத்த லுண்டல் சிந்தலுற் றெழுதலும்பேர் ; 
வார்தலே யுயர்ச்சி நீளம் ; வரித்தல்பூ சுதல்பொ றித்தல் ; 

தீர்தலே நிவிர்த்தி நீளம் ; திரையல்வெற் றிலை தி ரைத்தல் . ( கூடு ) 
416 ஊரியே யிளமை மேகம் ஒளிரும்வெண் சங்கே முப்பேர் ; 

மூரியே றெருமை யாற்றல் ; முரிவேயூம் பெருமை சோம்பாம் ; 
சாரியே கவற்றின் சாரி சடுதியி னோடல் சாற்றும் ; 

மாரிநோய் வடுகி கள்ளை மங்குல்சீ மூதம் நீராம் . (ஙசு ) 
417 ஆரை புற் பாய்ம திற்பேர் ; அருந்தலே யருமை துய்த்தல் ; 

தாரைகண் ணுடுநே ரோட்டந் தகூைர்மை மழைமார்க் கப்பேர் ; 
தோரையே நெல்வி கற்பம் சுடர்த்தபொன் னூல்கை ரேகை ; 
ஓரைபெண் குழுவி ராசி யவராடற் கலமோ தும்பேர் , ( கூஎ ) 


( பி - ம் . ) திருத்தல் . 2 திருவென்ப பரம்பொன் சீர்தோள் செல்வமே 
தெய்வ வுத்தி . 3 சருப்புவே ழம்பல் , முரித்தல்மின் னகையொ ரித்தல் , 
யெழுதல் சிந்தல் தடவலூர் தீதூண் டந்பேர் . களிவே மேகம் வடுக்கள் 
ளேதெண் ணீராம் . திண் மதில்பும் பாயே யாமொரு பூடுஞ் சொல்லும் , 
8 மணிநே ரோட்டர் தரைகூர்மை யுடுமா கங்கார் . 93 தாரைநெல் விகற்ப மூங்கி 
லரிசிபொற் றூய்நூ லிரேகை : 


so 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


418 குருதியே சிவப்புச் செவ்வாய் சோணித முப்பேர் கூறும் ; 

பருதியே யூர்கோள் வட்டம் பகலவன் றிகிரி நாற்பேர் ; 
சுருதியே யொலிவே தப்பேர் சொற்றன செவியுங் கூறும் ; 

திருதியே திரும்பல் மூன்றாம் ; செருந்தியோர் மரம்வாட் கோரை . 
419 உருக்கமே குழைவே யூரு ; ஓர்வுன்னல் குறிக்கொ ளற்பேர் ; 

திருக்குக முற்றந் தூசு திருட்டியிம் முப்பேர் செப்பும் ; 
சுருக்கென்ப நெய்த்து டுப்புச் சுரித்திட லிரண்டுஞ் சொல்லும் ; 

பெருக்கமே செல்வ மாற்றுப் பெருக்கொடு பெருமை யாமே . ( ந.சு ) 
420 எருவையே கழுகு கோரை யிரத்தம் நற் கொறுக்கை செம்பாம் ; 

புருவை யெவ் வனமே மேடம் ; புரத்தலே காத்தலீகை ; 
கருவைகோத்திரத்தின் வைக்கோல் கருப்பமுட் கருத்தே முப்பேர் 

தெரிவையோர் பருவம் பெண்பேர் ; திரைதிரை தாங்கம் பூமி . ( ) 
421 மருதமோர் மரம்வ யற்பேர் மருதநன் னிலப்பாட் டேயாம் ; 

பொருதலே நிகர்ப்புப் பூசல் ; பூரிப்பே மிகல்க ளிப்பாம் ; 
இருதுவே பருவ மாத ரிருது கா ராதிக் காலம் ; 

மிருதுவே மென்மை சாவாம் ; விரையேசாந் தங்க மழ்த்தல் . 
422 வோலே வேர்த்தல் மூங்கில் ; விரோதமல் வேறு பாடாம் ; 

கூரலே மாத சோதி குருகின்வன் சிறகி ரண்டாம் ; 
தோபலே யணங்கு தோர்வை ; சுரியென்ப நரிசு ரிப்பேர் ; 

5 நேர்தலே பெதிர்த லீகை நேருதல் வேண்ட லும்பேர் . ( சஉ ) 
423 போரே நென் முதலாஞ் சும்மை சதையநாட் பொருதல் முப்பேர் ; 

ஏரே சொன் மாலை செவ்வி யுழுபெற்ற மிவைசெப்பும்பேர் ; 
தூரே தூர்த் தல்வேரின்பேர் ; சுரித்தல் நீர்ச் சுழியே தாங்கல் ; 

6 கூரேகூர் மைப்பே போடே மிகுதியுங் கூற லாமே . ( சங ) 
124 சூரனே யிரவி தீயே சொற்றநாய் மீளி நாற்பேர் ; 

சாயணர் சித்தர் தூதர் , சரித்திர மொழுக்கங் காதை ; 


( பி - ம் . ) ஒளிபொன்னார் . - சொம்பாம் . 3 டவ் வனமே . தோரை . 
நேரலே யுடன் த்ேத லணுகுத லென்று மாமே , கூரென்ப மிகுதி கூர்த்தல் 
கூர்மைக்குங் குறிக்கற் பாலாம் . பசுரன் வெந்த சுடர்க்கதிர் சுணங்கன் மீளி. 


ரகரவெதுகை. 


எக 


ஞேரொலி விரைவி ரண்டாம் ; நீர்வாரங் குளநெல் வெள்ளி ; 

மார்கழி யோர்ம திப்பேர் மான்றலை நாட்கு மாமே . (சசு ) 
425 பூருவங் கிழக்கே முன்பே போற்றுறு முதுமை முப்பேர் ; 

பீருவே புருவ மச்சம் ; பிரமாண மளவே சூளாம் .; 
காருகந் தானை நெய்தல் கருங்குரங்கிவையி ரண்டாம் ; 

தூர்வக மறுகோ டேறாம் ; சுரிகையே கவசம் பத்திரம் . (சரு ) 
426 இருளென்ப கருமை யல்லோ டிசைக்குறு நாகே முப்பேர் ; 

அருளென்ப தகைலி னாம மரும்பொரு டனக்குஞ் சொல்லும் ; 
சுருளென்ப சொருகுங் கூந்தல் துவர்த்தல்பா கிலைச்சு ருட்பேர் ; 

முருடென்ப ஞெகிழி யோடு முதிர்பெருங் குறடு மாமே . ( சசு ) 
427 வருண நீர் குலமோர் திக்கே மறிதிரைக் கடலே நாற்பேர் ; 

பொருநர்போர்த் தலைவர் கூத்தர் பாப்போர்கா னவரே வீரர் ; 
இருபிறப் பெயிறே பார்ப்போ டிருஞ்சிறைப் பறவை முப்பேர் ; 
அருணநற் சிவப்பே நவ்வி யாடெலு மிச்சை நாற்பேர் . ( சஎ ) 


428 ஊர்திசெங் கதிர்வி மான முவாப்பரி சிவிகை பாண்டில் ; 

பார்வைதீ வகம் திப்பு போர்த்திடும் விழியே முப்பேர் ; 
போர்வைதோ லொடுமுட் டாக்குப் புகன்ற மீக் கோளெ னும்பேர் ; 
ஆர்வம்வில் நகங் காதலன்பெனு நாற்பே ராமே . ( ச் ) 


429 ஆரிடம் வதுவை முன்னூ லருந்தவர் பூசைக் கும்பேர் ; 

சார்பிட மொற்றுப் பற்றாந் தணப்பிலாப் புணர்ப்பே நாற்பேர் ; 
பாரிடம் புடவி பூதம் ; பாரதி வாணி நாவாய் ; 
நார்வட மன்பி னாமம் நவிற்று நா யதற்கு மாமே . 

( கே ) 


430 10 கரியென்ப திருந்தை சான்றே களிற்றொடா தவங்க ரித்தல் ; 

பரிசமே கிடங்கு மேடை பகர்மதி 11 லாணம் நாற்பேர் ; 

( பி - ம் . ) 1 ஞாலே விரைவொ லிப்பேர் , ? தூரங்க , சைவேல் , அதன் 
யானையல் நாகே யைம்பேர், 5 அருனென்ப சிவசத் திப்பே ரனுக்கிரகப்பேர் 
வைக்கும் . முருடுவன் கட்டை யின்பேர் முரன் , பார்ப்பா ரிரு 
பறவை பார்ப்பார் . ப் பகர்விழியாவே பாசம் . சாரிட 10 காகளி தரும் 5 
சாட்சி கதிரவன் கரித்தல் காளம் , 11 லாண்ணைப்பேர் . 


எட 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


உரிமைநற் குணமே யாட்சி யோதுறு மனைவி முப்பேர் ; 

பரிபுர மெனும்பேர் பாத கிண்கிணி மணிப்பேர் பன்னும் , ( 50) 
431 அரசியல் வெற்றி தோற்றம் வரைவின்மா தர்க்கு மாகும் ; 

காடம்வா யசங்க ளிற்றின் மதம்பொழி கவுட்குங் கூறும் ; 
பிரமரி சுழல லோடே பேசுகத் தொன்றெ னும்பேர் ; 
தரளநித் திலமு ருட்சி சஞ்சல முப்பே ராமே . 

( நிக ) 
432 மருவேயோ ரிடத்தூண் வாசம் ; வருடமே சமைம ழைப்பேர் ; 

தருமரா சன் பேர் புத்தன் சினவான் சமனே முப்பேர் ; 
கருவுரை நமேட் டின்பேர் கருப்பொருள் கருப்பம் நாற்பேர் ; 

இருடியே முனிவ னாந்தை ; இரும்பேசெம் பொன்’க ரும்பொன். 
433 சரீரமே மிடாவ கத்தி களிற்றின்பல் லடியெ னும்பேர் ; 

மரீசியே புது வ ரம்பின் வழிமிள கொருமு னிப்பேர் ; 
விராடமோர் தேயல் கூவும் வேசரி யதற்கஞ் செப்பும் ; 

கரோடியே பெருஞ்சூட் டுஞ்சொற் கவின் முடி மாலைக் கும்பேர் , () 
434 ஆரியம் விளையோர் பண்ட மறைந்திடுந் தேச மொன்றாம் ; 

பூரியம் வேந்தர் வீதி போற்றுறு நகரி ரண்டாம் ; 
தாரியே வழியு தாரி ; தருப்பணம் பிண்ணாக் காடி ; 

வேரிகள் ளிருவே லிப்பேர் ; விரியல்பாய் விரிவு மாமே . ( நச ) 
435 சாரதி 5 கவிஞர் சூதர் ; தரித்தலே நடத்தல் வேய்தல் ; 

சோரனே கள்வ னாட்டின் சொற்பற ழிரண்டுஞ் சொல்லும் ; 
காரகம் நரகோர் நூற்சொல் ; கரேணு வே பிடிதந் திட்பேர் ; 

மாருதி யனுமன் வேழ மிடும்பிகேள் வன்பேர் வைக்கும் . 
436 அருணனே புந்தி வெய்யோ னவன்றேரூர் பாகற் கும்பேர் ; 

தருணியே யிளமை நாரி ; சார் தல்பொய் பிறவி யொத்தல் ; 
கருணியே முழையும் வெற்பும் களிற்றொடும் பிடியெ னும்பேர் ; 
விரணமே விழலே யாக்கை மேவுறு மிரண மூம்பேர் . 


( பி - ம் . ) மரூவென்ப வோரி டத்தூண் மகிணர்தோண் மருவல் வாசம் . 
"சினேந்திரன் சமன்புத்தனுதிட்டி ரன்டேர் , னு லோகம் . - தாரிவண் கொடைவு 
ழிப்பேர் . கலைஞர் . 


ரகரவெதுகை 


4:37 மராமா மாசே யாச்சா வளர்பே முப்பேர் செப்பும் ; 

குரால்கபி லைநி றப்பேர் கூறும்பாற் பசுவும் வைக்கும் ; 
தராலயங் கயிலை மேரு ; ச. மமே தோல்க ளிப்பாம் ; 

மராளமே யுரக மன்னம் ; பாடமோர் நேசங் கூந்தல் . 
438 அரக்கென்ப சிவப்ப ரக்சாம் ; ஆர்வலர் கொழுக என்போர் ; 

நிரப்பைய மிடியே தேய்தல் நிரம்பாலன் றோதல் நாற்பேர் ; 
மரக்காலா யிலியஞ் சோதி வருதுர்க்கை யாடல் முப்பேர் ; 

பருப்புச்சூ பகமின் கற்பேர் ; பாாடியே யானை பன்றி . ( ரு ) 
439 சீர்மையே விழுமங் கண்ணே செறிவதுன் பஞ்சி றப்பாம் ; 

நீர்மையே தெளிவு நேயம் நிகழ்குண மி.3.வமுப் பேரே ; 
ஆர்மையே மதில் கூர்மைப்பேர் ; அகேம் வாள்மருந்தாம் ; 

வார்மையை பொழுக்கம் நேர்மை ; வருடையே சிம்புட் குக்றாம் . ) 
440 பேரேசொற் பெருமை நாம மபிதானப் பேரும் பேசும் ; 

• நீசேநற் குணம்பூ ராடம் ; நிரியாணம் வீய்வா 23 க்கண் ; 
பாராவா ரங்க டற்பேர் பார்கடற் கரைக்கும் பன்னும் ; 

ஆரோக ணந்தாழ் வார மகன்றகற் படையு மாமே , ( * (0 ) 
441 அரங்கமாற் றிடைக்கு றைக்கூத் தாடிட மமர்க்களப்பேர் ; 

தரங்கநீர்த் திரைதிரைப்பேர் ; சராவமே யகல்ச லாகை ; 
துரங்கமே பரியே நாவாய் சொற்றவாய் தல்முப் பேரே ; 

குரங்குதல் குனித்த லாட வறக்ககல் நடுக்கங் கூறும் . 
442 அரணிதீக் கடையு றுங்கோ லணிமதிள் கவச முப்பேர் ; 

இரணியம் பொரல்மா ணிக்க மீர்க்கட லாலே பொன்னாம் ; 
கரணியே கணிக்கும் வல்லோன் காட்டுநாற் காணிக் கும்பேர் ; 
தரணியே பிரவி பூமி சயிலமென் றறைய லாமே . 

{ * 2 ) 
443 இரிசியே வழக்கு நாயாய் ; இரட்டிரட்டித்தல் சாதி ; 

சரிதையே பூசை பிச்சை சாற்று தங்காதை முப்பேர் ; 
திரிதலே யுலாவல் கேடாம் ; சீருளி யஞ்செம் பாகும் ; 
மருவித ழேடே தழை டலான தெவைக்கு மாமே , 

( பி- ம் . ) மராளமோ தமப பாம் பிவிபேர் மாதளை யதுவு மாமே . . 
மோர் , 3 தேர்தல் , பராட்டியே, “ வருடைசிம் புள் குன் ( எம் . ப 


( கச ) 


எச 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


சர் 


444 நுரைநவ நீதம் நீரி னுரைதிரை யெனவும் பாற்றே ; 

கரை குளக் கரைக ரைத்தல் ; கரவீர மலரி தேசம் ;; 
நிரைபொழுங் கசைச்சொ லானே நிரைக்கூட்ட மிவைநாற் பேரே ; 

குரைமிகு மொலியி னாமம் நிறைவென்றுக் கூற லாமே . ( சுச ) 
445 வீரையே துயரம் வேலை விருக்கமொன் றின்பே ராகும் ; 

சீரையே சிறுக்கொ டிப்பேர் திகழ்ந்தநற் அகிலுங் கூறும் ; 
கீரைபா சடகே வைக்குக் கிளத்து சா கினிக்கு மென்ப ; 

பாரதம் பொதுவி னாமம் பரம்பர மதுவு மாமே . 
446 அருவியே மலையின் சார லரிபுனங் கழிமுகப்பேர் ; 

பரிகாரம் பலிபண் டப்பேர் படர்மெலி வகற்றல் செப்பும் ; 
உரியேதோல் கணித்த தொன்று முரித்தலும் விரித்த நாமம் , 

அருவே நுண் பழம்பொ ரூட்பே ரணு நுணுக் கறிவு மாமே . ( சுசு ) 
447 காண்டகங் கமண்ட லப்பேர் கருது நீர்க் காக்கைக் கும்பேர் ; 

தெருண்டலே யறிவு தேற்றம் ; சீர்மானே நெடுமால் செய்யோள் ; 
பருந்து மா டப்பு றாப்பேர் பகர்சேன மிவையி ரண்டாம் ; 

கரண்டையே முனிவர் வாசங் கற்பாழி யிரண்டு மாமே . ( சுஎ ) 
448 இரதிபித் தளையே காந்தள் எழின்மாரன் றேவி யாசை 

விரதநற் சிவன்வாழ் வெள்ளி வேதண்டம் பிடியானைப்பேர் ; 
இரதனப் பேரே யோசை கிண்கிணி யரைஞா ணென்றாம் ; 
சரசமொப் பில்வி னோதஞ் சாற்றுறுங் கணையு மாமே . (கஅ ) 
449 குரலென்ப மிடறெ ழுத்துக் கூந்தலோ டலகே தூவி 

முரலின் பண் ணாம்பே யேனல் மொழிந்தபா திரியே யெண்பேர் ; 
அரலைதிண் கடலே கன்னி யையெனு நோய்காழ் நாற்பேர் ; 

இசலைமான் 3 கலையூ துங்கொம் பிரண்டுடன் முதனா ளாமே . ( சு ஈ ) 
450 அரில் பகை பிணக்குக் குற்ற மாசினி பாயல் சந்தி 

புரிகுழல் சிறிய தூ 3 பொருந்திய குரலொன் பான்பேர் ; 
கரிலுபர் குற்றங் காழ்த்தல் ; கரைத்தலே விளித்த லோசை ; 
பேரிவுமெய் விரும்பல் வேறு படலுடன் செயலு மாமே . ( எ O ) 

( பி - ம் . ) பொதுவே யோர் நூல் . பரிகார மேவல் செய்வோர் பல்பண்டம் 
பெண்ணின் கூந்தல் ஒருவர்நோ யகற்றுஞ் செய்கை பபிதான மோர் நான் காமே . 
உறலையூ . மாசினி, பரிவுசெய் யாரா வன்பும் வினைமுகத் துன்பும் பன்னும் , 


ரகரவெதுகை. 


451 கோரமே வெருவல் வெப்பங் கொடுமைபூ முகையே வட்டில் 

வீரமே வுவதிண் வாசி விரைவினிற் குறிப்பே யேழ்பேர் ; 
ஆரமே பதக்க மாலை யாத்திசந் தனமே முத்தம் ; 

நாரமே தெண்ணீர் பாசி நாரத்தைப் பேரு மாமே ... ( எக ) 
452 பாசம்நீர்க் கரையே நாவாய் பல்லணம் பெருமை பூமி 

பேர்பொறை கவச மாட லீராறெண் ணிறையொன் பான்பேர் ; 
தாம்வல் லிசைநா வெள்ளி தலைவியா ழிசைநற் பண்டம் ; 

ஓமே சுகாய மோசம் ; உருசியே சுவைமின் னற்பேர் . ( எஉ ) 
453 சாரல் தண் மரு . 

மருத பாழிற் றிறத்தோசை சயிலப் பக்கம் 
வேரலார் சயிலங் கிட்டல் விளங்கு பிந் நாற்பேர் வைக்கும் ; 
ஆரல்கார்த் திகைநாட் செவ்வா யரணமோ டொருமீ னாற்பேர் ; 
மூால்சொல் பல்லே சோறே முதிர்சிரிப் பெனும்பே ராமே , ( எங ) 


454 வரிநிற மெழுத்துப் பாட்டு வடிவம்நெல் லிறைபி ராகம் 

சரியறி வொழுக்கம் நீளக் தழல்வேலை சுணங்கீ சேழ்பேர் ; 
புரிபளி விரும்பல் சேறல் புஞ்சங்கு கபிற கட்டாம் ; 
துரியமோ ரவத்தை தேடல் சொற்பொதி யெருது மாமே . ( எச) 


455 பொருளென்ப சொற்பொ ருட்பல் பண்டம்பொன் புதல்வ னீ 

யருள்பண்பே தலைமை யொண்மை யனமெனும் பேரீ ரைந்தாம் ; 
குருளென்ப குட்டி போதி ; கூர்ப்பிடங் கூர்மை கார்த்தல் ; 

மருள்வெம்பேய் மயல் குறிஞ்சி மருவும்யாழ்த் திறமி ருட்டாம் . ( ) 
456 குருவென்ப பெருமை பாரம் குாவன்மாத் திரையி ரண்டோ 

டுருவநன் னிறம்வி யாழ மோதுமா சானோ யெண்பேர் ; 
பருவென்ப வுருக்கு ருப்புப் பகருறும் பெருமை முப்பேர் ; 
4செருவென்ப வடி.சி லேரி செங்களப் போரு மாமே . ( எசா ) 


457 தூரிய முரச வீட்டந் துகிலிகை யிடயம் வெற்றி 

கூரிய படைக்க லகைள் கோசிக மீய மேழ்பேர் ; 

( பி - ம் .) சரியற , 2 காட்டாம் . பொருளே சொற் பொருள் பல் பண்டம் 
பொன்பண்பே பிள்ளை வாய்மை - யருணிதி தமமை யொன்மை யனமொன் 
மே டீரைக் நேபேர் , செருவேபூண் இழை போ சேரி , 5 முரசம் விட்டர் , 


அருப் பொருள்விளக்க நிகண்டு 


( 
எஎ 
) 


ஒரியாண் மயிரோர் வள்ள லுபர் முசு முதுந ரிப்பேர் ; 

நாயியே பெண்பன் னாடை நறவு வின் னாணி நாற்பேர், ( 
455 தருமமா நிலவ முக்கந் நட்பக்கல் லறங்க ளீதல் 

கருமமோ டியல்பே வீதி யருடவம் பேரொன் பானாம் ; 
பருமமே கலையர்ச்சி கசந்து சிளரை பண்ணாம் ; 

துருமமே மான மக்கம் ; சுருங்கலே அக்கந் தேய்தல் . ( எ - அ ) 
459 அத்தமே யிரத்தஞ் செம்பொன் னரத்தி காசிற் பலங்கடம்போ ; 

இரத்தசெம் பாத்தஞ் செம்மை யொளிருஞ் செந் த திரெண் பேரே ; 
இரத்தமே பவளம் நெய்த்தோ ரிலங்குறுஞ் சிவப்பே முப்பேர் ; 

கரத்தலே மறைவு கள்ளம் ; கருணை சூரணமன் பாமே . - ( எகூ ) 
160 பாரியோர் வள்ளல் கட்டில் பாரகம் கள்ளே கூந்தல் 

வாரியார் கடலே பில்லாள் வத்திரங் கனமெண் பேரே ; 
சூரி சண்டிகையிற் பன்னர் சுரிகையோர் பூச்சி வெய்யோன் ; 

ஆரிய னையம் பேலோன் ஆதித்தன் சப்போாமே , ( 40 ) 
461 ஆர்கூர்மை சோதி பாகோ டாத்திய நிறைவே பூமி 

தேர்சேசைந் திருவா ணிப்பேர் செப்பிய வேழு மாகும் ; 
பீர்சூர்வெம் முதனமு லைப்பால் பீர்க்கொடு பசலை நற்பேர் ; 
கார் நீர்நெல் லாடு மேகங் கருங்கல் கறுப்போர் காலம் . (அக ) 


162 சாரிகை சுங்கம் பூவை சார்சுழற் காற்ற சைச்சொல் 

ஏரிசை கொட்புற் றோட லெழுத்தின்சா ரிகையா றேபேர் ; 
பூரிகை யூ.து காளம் உக்காரி பூர கப்பேர் ; 

காரிகை யோர் நூல் மாதர் கலித்துறை யழ ? க நாற்பேர் , ( 42 ) 
163 3 அருச்சுன மென்ப வெள்ளை யரிசியோ டறுகு கூட்டி 

விரித்தணிந் திடுத லின்பேர் வெண்மையு மருது மேற்கும் ; 
குத்தியே நுளைச்சி யோடு தலைவிக்கும் கூறற் பாலாம் ; 

இரத்தியே யிறலி வள்ளி ; இருத்தையே திதிகன் னற்பேர் . ( அங ) 
46-1 பிரமமே திருத மாடு பிறழ் பொருள் நடுக்க லக்கம் 

அரியயன் கிரது வேதம் அறவர் முச் சுடர்பன் முப்பேர் ; 
( பி - ம் ) 18 ம் . மாலினியே சங்கர் . அரிச்சுன . மருத்து . " பேதம் . 


. 


ரகரவெதுகை 


676 


இரவியே மலையே வெய்யோன் ; இரங்கலே யழுங்க லார்வம் ; 

பிரமசாரியந்த வப்பேர் பெருமறை யவற்கு மாமே ( அ ) 
465 வாரணஞ் சங்கு கோழி மலிகடற் றடைமா லியானை 

காரிணங் கு.முவ ராகங் கவசமுன் மத்த மங்கி 
பேரிணங் குறுநற் றானம் பிறழ்ப்டை யீரைந் தேபேர் ; 

சீரணங் குணமின் மைப்பேர் செம்புபித் தளையு மாமே . ( அரு ) 
466 வாரியே யானைக் கூடம் வாய்தல் நீர் மதினூல் வட்டை 

பாரிய மடைக பாடம் பாவைநற் றகைமை வெள்ளம் 
ஏரியை வருவா யற்பேர் மிகுதி பொன் றொழியீ ரேழ்பேர் ; 

பூரியே பொன்வில் நாணி ; புராணமே தொன்மை முன்னூல் . ( ) 
467 குருகேகை வளைபுள் காரை குக்குட மிளைவெண் மைகொல் 

இருகுலை மூக்கே மூல நாளேமா தவியொன் பான்பேர் ; 
முருகேகள் ளிளமை நாற்ற முருகவேள் விழவ னப்புப் 
பெருக்கி லெழுச்சி பீரம் பேசுமொன் பான்பே ராமே . 

( அஎ ) 
468 சீர்துணி சதியி னொத்துச் சீர்த்திகாத் தண்டே செல்வ 
மேர்பொடை 

பாறை யொல்கல் பாரம் யாப்புறுப் பீரைம் பேரே ; 
தார் கொடிப் படைப்பூந் தாமஞ் சத்திரம் பரிமாக் கூட்ட 

மோர்வில்கிண் கிணியின் கோவை யொழுங்கெனு மிருமூன்றேபேர் . 
169 காரியோர் வள்ளல் காக்கை கடுச்சனி வடுகன் சாத்தன் 

றேரிலாக் கீழ்மை போர்புள் முது லெக் கருமஞ் செய்தல் 
நேரிலாக் களர்க றுப்பு நிகழ்த்திய பேரீ ராறாம் ; 

சோரியே விடாமழைப்பே சோணஞ்சோணிதமுப் பேரே . ( அகூ ) 
170 நேரென்ப சமமே யீதல் நெடிலுடம் , பாடே பாதி 

தேர்மஞ்ச நுட்பஞ் செப்புத் திகழ் தனிப் பாட்டி னோடே 
ஒருஞ்செம் பத்தி யென்றே யொன்றொழி யீரா றே பேர் ; 
சாரங்கம் வில்மான வண்டு சாதகப் புள் நாற் பேரே . 


(* (0 ) 


( பி - ம் . ) பிறழ்புடை . வாரியே யானைக் கூட்ட மதிலிட மிகுதி வாய்தல் -- 
தாரிநீர் மடைக பாடந் தண் கடல் தகைமை வெள்ளம் - ஏரியே வருவா யில் நூ 
லீரேழென் றிசைந்த நாம் , லெழுச்சி யேசம் பிரமெனு மொன்பான் போ . 


சீர்து . 


(கூக ) 


அ 

அரும்பொருள்விளக்க நிகண்டு 
471 கருவியே தொடர்பே மேகக் கவசம்பல் லியம்போ ரீட்டம் 

புரிதுணைக் கார ணங்கள் படைக்கலக் கலனை பூணோ 
டருவினை பலவே யாழென் றாகப்பே ரீரா ராகும் ; 

குருவிபுள் மூல நாளாம் ; குருடனந் தகனே வெள்ளி . 
472 அரியேவிண் மணிமுராரியரிதல்பொன் காற்றுச் சீயம் 

பரிதேரை கிள்ளை காந்தி பகைசெந்நெற் கதிர்கு சங்கு 
கிரிதேரை மைவ லாரி கிளர்நிறங் கூற்றுக் கண்ணார் 

வரிசோலை பாயல் பன்றி மரீசிலேய் வண்டு சேகு . ( + உ ) 
473 விறல் கூர்மை திகிரி யீர்வாள் விசிதகர் புகரே பெற்றும் 

பறைபோகி சிலம் பிற் பெய்த பால்கடல் புரையே பச்சை 
பொறிவார்தீ படைக்க லங்கள் பொறியிலொன் றரிசி தூமம் 

அறைவார்கள் ளுடனிந் நாம மையொன்ப தொன்று மாமே . ( க ) 
474 தெருண்டுளோ ருரைர கார வெதுகையிற் சிறந்த செய்பு 

ளிரண்டோடொன் பது பத் தென்ன விருநிலம் புகழச் செய்தான் 
காண்டைவா ளிலங்கை வாட்டுக் கருமுகில் மருகற் போற்று 
மரண்டிரு விளங்குஞ் செந்திலருமருந் தையன் றானே . ( கூச ) 

[மீகை . ) 1. அரங்கிடம் வட்டா டில்லம் , 2 , உருத்தியோ கம்வ ளர்ச்சி 
யுரியாற் பொருண்முயற்சி , 3. தெருளென்ப வுணர்ச்சி தேர்தல் ; செருக்கு 
ளக் களிப்பே கன்னல் . 4 பாணியோர் நாள் செப் பின்பேர் ; பாராட்ட லுலா 
வல் மெச்சல் . 5. கிரணமா தவன்க திர்ப்பேர் கிளர்சோதி யுடனோர் காலம். 
6. சாரென்ப திடத்தி னாமஞ் சார்தலு மெயிறு மாமே . 7. வாராகங் கடலே 
பன்றி . 8. ஆரூப மமையா மைப் பேர் நீங்காமை யதுவு மாமே . 9. பரியந் தண் 
இலம்பெண் பாற்சொல் . 10 , சரடமே வயிறோந் திப்பேர் ; சரித்தலே நடைச 
ரிக்கை . 11 , பிரிவுநீர்த் திவலை நாமம் வெருகுடன் பிரிவும் வைக்கும் . 12. புரிவு 
செய் திடல்வி ரும்பல் வேறுபட் டிடலன் பும்பேர் , 13. அரணமே மதில்கான் 
மஞ்ச மடிக்கழல் கவசம் வேலி . 14. திரணமா பதியே வாழை திண்பனை யதுவுஞ் 
செப்பும் . 15. வீரிய மதநீர் வீரம் . 16. நரலெனு நாமஞ் செற்றை நளிர் திரைக் 
கடலு மாமே . 17. அரிணமான் சிவப்பே வெள்ளை யாடக மாலியா னைப்பேர் . 

ரகரவெதுகை முற்றும் 


( பி -ம் . ) 1 கருவியாழ்த் . யாழே :பான்றிடுங் கசைபன் முப்பேர் , ளிரண்டு 
நான் கொடுதொண் னூறென் றிருகலம் புகழச் செய்தான் . ( இதற்கேற்பச் 
செய்யுட்டொகையும் காணப்படுகன்றது ) . 


லகரவெதுகை. 


475 அளந்திட வரிய வேத புராணவா கமங்க ளாலும் 

உளந்தெற விசைத்துப் போற்று மொருவனாய் நின்ற சோதி 
வளங்கிளர் வடிவேற் றாங்கும் வள்ளல் சீர் பாதம் போற்றிக் 

களங்கற வரும்ல கார வெது கையின் கவிதை சொல்வாம் . 
476 ஆலமே வடவி ருக்க மப்புக்கூ டலர் நீர் நஞ்சம் ; 

1 மூலமே யேது வேரர்நோய் முதல்கிழக் கொருநாள் தாரு ; 
சீலமே குணந்தண் டித்தல் திகழ்சரித் திரமுணர்ச்சி ; 

தூலமே பருமை பஞ்சாம் ; துல்லியந் தூவொப் பாமே 
477 அலவன்ஞெண் டொடுபூனைப்பே ரலர்மதி தனக்கும் வைக்கும் ; 

வலவனே வெற்றி யாளன் மருவுந்தேர்ப் பாகனும்பேர் ; 
இலவமோர் தருவே பூசை ; இலக்ககி லெழுத்துக் கேண்மை ; 

நிலவொளி மதிநி லைப்பேர் ; நிலைபேறே மான முத்தி . 
478 புலவர்பா டுநர்கண் ணாளர் புதனும்பர் கவிவேள் கூத்தர் ; 

கலவலே துழாவ வின்பேர் கலத்தலென் றறைதற் பாலாம் ; 
புலவுசெம் புலால் மு டைப்பேர் ; புலிசாந்தம் வயமாச் சீயம் ; 

மலை போர் புரித லொப்பாம் ; வல்லரி தளிர்பூங் கொத்தாம் . - ( ச ) 
479 அலங்கலே தளிர்பூ மாலை யசைவுட னேகலி சங்கல் ; 

பலங்கனி பயன் காய் பள்ளம் ; பல்லவர் விடர்கீழ் மக்கள் ; 
கலங்கலன் அலம்யாழ் தட்டங் கச்சமொன் றம்பி பாண்டம் ; 

இலங்கையாற் றிடைக்குறைப்பே ரீரைந்து களன்வைப் பும்பேர் 
480 வலம்புரி நந்தியா வர்த்தம் வால்வளை வலஞ் சூ ழிப்பேர் ; 

புலம்பல்துன் பொலித்தண் டாமை புயற்றுளி தனிமை யச்சம் ; 
சிலம்புவே தண்ட மோகச் செப்பிய பரிபு சப்பேர் ; 
இலம்பக மத்தி யாயம் நுதற்கட்டென் றிருபே ராமே . 
( பி - ம் . ) 1 மூலமோர் நாள் வே ரேது முதல்கிழங் கரிநோய் தாரு , பெருமை 
பஞ்சி துலாமெனு முப்பேர் செப்பும் . 3 ன் கலுழ்வி எங்கல் . நிறையொன்றே 
பலமு மாமே , * சு முற்பேர் , 


( 


அ 

அரும்பொருள்விளக்க நிகண்டு 
481 கலிங்கமே வானம் பாடிப் பட்டுசோர் தேயங் காட்டும் ; 

குலிங்கமே யூர்சி வப்புக் குலிகமூர்க் குருவி வாசி ; 
புலிங்கமோ ரெழுத்த முற்சேர் பொறியேயூர்க் குருவி முப்பெர் ; 

விலங்குகாண் மிருகங் காலின் வீழ்தளை " குன்று மாமே . ( எ ) 
482 அலியென்ப நமனே பேடி யடிசில் தீ நறுவி லிப்பேர் ; 

பலியென்ப பூசை பிச்சை பகர்பேடி வெண்ணீற் றின்பேர் ; 
ஒலியென்ப திடியே காற்றே யோசையென் றோதல் முப்பேர் ; 

கிலியென்ப வெருவல் பேடி ; கீல்சந்தே பிசினா ணிப்பேர் . . 
483 ஒலியல்வெந் தோல்நோ யாறே யுடையேபூத் தொடைபேயைம்பேர் ; 

பொலிவென்ப பொற்பெ ழுச்சி யகலஞ்செம் பொன்னே நாற்பேர் ; 
வலியென்ப கந்து பாயல் மது கையும் வலித்த ஒம்பேர் ; 

சுலியென்ப வலியே யோசை கடையுகம் வஞ்ச னைப்பேர் . 
484 தலையாதி யிடமே சென்னி ; சால்புமாட் சிமைசான் றாண்மை ; 

சிலையேவில் கல்லே மூல நாள்மரந் திண்ம லைப்பேர் ; 
அலைவேதான் மிகுதி யச்சம் ; ஆலாலம் விடமே வவ்வால் ; 

உலைவேயீ மூடன்றீ சற்பேர் ; உலூகமே புரல்கோட் டான்பேர் . ( ) 
485 வலையமே வாவி யோர்பூண் வட்டம் வா யினிலொன் றேயாம் ; 

இலையமே கூத்துக் கூத்தின் விகற்பமு மிசைக்கு நாமம் ; 
மலையனே யுதவும் வள்ளல் வானேகா னகநா டன்பேர் ; 

தலைவனே சொழுநன் னீசன் றராபதி முருக வேளாம் . (கக ) 
486 வாலிவா சவன் சேய் தூறல் மதிதெரி கலையி ராவாம் ; 

காலியான் கூட்டங் காற்று ; கலாமென்ப கொடுமை கோபம் ; 
பாலியே வடவி ருக்கம் பசுவளித் தலங்கள் நாற்பேர் ; 

நீலியே கருமை துர்க்கை நிகழ்த்து மோர் பூடு மாமே . ( க ) 
487 ஆலியை யாலாங் கட்டித் தளிகாற்றோ டமுத நீராம் ; 

பாலிகை யுதடே வட்டம் பட்டவாள் முட்டி யும்பேர் ; 
சாலியே வடமீன் கள்ளுச் சாற்றருங் கவசம் நெற்பேர் ; 
மோலியே சடைகோ டீ மணிமுடி முருகார் மாலை . 

கங 
( பி -ம் . ) 1 புலிங்கமே யெழுத்த மற் . குறுக்கம் குன்றாம் . பலிவிழா 
வையும் பூசைபாதக றலியோர் காரு , கடல்வஞ்சப்பேர், 


( 
க 
) 


லகரவெதுகை. 


488 மாலையே குணமொ ழுங்கே மாலிகை யிரவந் திப்பேர் ; 

சாலையே புரவிப் பந்தி யறப் புறந் தருவின் சோலை ; 
வேலையே தொழில ளக்கர் வேலையின் கரைபோர் காலம் ; 

சேலையே யசேகு தூசாம் ; சில்லிகை பாடை சிள்ளான் . ( கச ) 
489 செல்லிடி சிதலை யேவல் செழுமுகில் ககன மைம்பேர் ; 

அல்ரோ விருளே பென்பு ; அலர்மலர் புனல்ப ழிச்சொல் ; 
பல்லியம் புரவிப் பந்தி பாணிவாச் சியமே தொங்கல் ; 

வல்லியங் கொடிபு லிப்பேர் ; மலைப்பேயா கவமோர் கூத்தாம் . ( கரு 
490 எல்லையே யிரவி யீறோ டிடம்பகல் குரோச நீளம் ; 

ஓல்லைமாத் திரையே தொல்லை 4 காப்புட னிதி போதும் ; 
சில்லையே பிரண்டை 5 ப ன் ப சிள்வீதி தூர்த்தை முப்பேர் ; 

" வல்லைகான் விரைவே யோர்நாள் நோய்கால வரவும் பற்பேர் , ( கசு ) 
491 முல்லையோர் நிலமே கற்பே ாதிர்வென்றி யிசையே யவ்வல் ; 

குல்லையே துளவங் கஞ்சாக் கோந்தடர் சித்தரவும்பேர் ; 
தொல்லையே என்ப முந்கை ; சொலோம்பியேவுலோபங் கள்ளாம் ; 

கொல்லையே புனப்பூந்தோட்டம் ; கோலங்கோற் பழமெ ழிற்பேர். i ) 
492 8 வல்வலி விரைவே சூகாம் ; பலர் தலே யெதிர்தல் தோன்றல் ; 

" கல்லொலி யாவி வெற்பாம் ; கலகமே கலக்க மோசை ; 
10 எல்லொளி பகலி கழ்ச்சி பிரவியா தெனல்கங் குற்பேர் ; 

நெல்லுயர் வாகை சாலி ; நீலேகாற் றோர்நிறப்பேர் . ( கஅ ) 
493 வில்லென்ப மூல நாளே வெஞ்சிலை யொளியே 11 முப்பேர் ; 

சொல்லென்ப புகழ்நெல் கள்ளே சொல்லு ... னெழுச்சி மல்கல் 
ஒல்லென்ப விரைவொ லிப்போர் ; ஒலித்தல்நீட்டித்தலோசை ; 
கொல்லென்ப தசைச்சொல் லையல் கொலைபேவல் வருத்த மைபேர் , 


( பி - ம் . ) தளிர்க்குஞ். செல்லுரு மேறே யேவல் சிதலைகார் காஞ் 
செவ்வேல் , 3 அல்லிருளிரவி கக்கு லாண்சென்றோதற் கும்பேர் . * கடு: 93 
வாவே யோதும் , தேற்ற சின் வீடு, 6 வல்லையே 7 வு நோய்தான் உம் 
வரைவும் பந்டேர். சொலோயே . 8 அல்லென் a குதே கவி 
கச்சே நாற்பேர் . கல்லென் ! வொலிகல் வெற்பே மதித்தெழு மரு : 
பேர் , 10 எல்ல ? Ja கன்னட , 11 யூழி , 

11 


அ.உ 


அருப் பொருள்விளக்க நிகண்டு 


494 அல்லித : தாம்பல் கயா வகவித ழலியே யைம்பேர் ; 

சில்லியே வட்டக் கீரை தேருருள் சிள்வீ டேபேர் ; 
கொல்லியோர் நோயே வெற்பே குலவு மோ ரிசையே முப்பேர் ; 

வல்லிநீக் கம்பெண் பாடி கொடிபுணை வரைவு வள்ளி . (20 ) 
495 மல்லென்ப வலியே கூத்தின் வகுக்கதொன் 23 றவ ளப்பேர் ; 

பல்சந்தி வேய்க சம்பே பாபதி வாழ்த ரைப்பேர் ; 
இல்லென்ப தில்லை பேவீ டிராசிசா விடனில் லாள்பேர் ; 
புல்சங்கம் புலிசொம் போர்புள் 3புதல்பனை பனுடம் புன்மை . ( உக் ) 


496 அலமேசஞ் சலக்க லப்பை யமைவேனு முப்பேர் செப்பும் ; 

சலமேநீர் வயிரம் பொய்ம்மை சாற்றுமுட் பன்றி முப்பேர் , 
திலமேயென் ணுடனற் பப்பேர் திகழுமஞ் சாடி முப்பேர் ; 
பில மேபா தலவ லிப்பேர் 1 பீலிக மதுவு மாமே. 

( 22 ) 


497 வலமேயூற் றம்மி டம்பார் வலம்வாகை திரண்ட கேற்பே ; 

கலமேபில் சாதி கூட்டம் குடிமைரே வதிநா ளைம்பேர் ; 
நிலமேடொன் னிலைமை பூமி ; 10 நிலை குணம் பொழுது நேயம் ; 

தலமேபா சடை நிலப்பேர் ; 11 சலதரம் புயல்வா விப்பேர் . ( உக ) 
498 19 கலாவமே மஞ்ஞைப் பீலி கவிகைமே கலையே முப்பேர் ; 
* உலாவென்ப பவனி போத லுரைக்கமோர் பனுவற் கும்பேர் ; 
13 பலாசமோர் மாம்பை வண்ணம் பாசடை யெனவும் போற்றும் ; 
விலாசமே நீபம் வாழை ; 14 வேலன்சேய் வெறியாட் டாளன் . ( உச ) 


499 சலாகைான் மணிநா பாசம் சவளமிம் முப்பேர் காட்டும் ; 

இலாடமோர் தேயம் நெற்றி ; எலியாகு பூர நாளாம் ; 
சலாவல்சே ருதல ளாவல் ; கலங்கலே யிரங்கல் சோம்பாம் ; 
சிலீ.மு.க முலைக்கண் 15 னின்பேர் சிறையுளர் சுரும்பு மாமே . ( உடு ) 

( பி - ம் .) 1 கொடி தளை , றெழில்வ ளப்பேர் , 3 புதன் , யமைவுட லலம்வ 
தற்பேர், முட்பன்றி 5 இக்கஞ் சாற்றும் யெண் ணுடன்ற வப்பேர் . பிபீலி 5 . 
நேற்பேர் . 9னில மைம் பூசி , 105லையிேகான் முறையே போழ்து நேயாற் 
குணமு மாமே . 11-ற்குத்தலமும் போற்றும் , 191 லாவமே கலையே பீலி 
கவியே யாரப்பட் டிபபோ , 13 பலாசமே நிறம்பை , 

14 விளங்கிட மதுவு 
மாமே . 

15 ணம்பே , 


லரவெது Eை . 


500 மாலதி சாதி முல்லை மல்லிகை சொல்லு பூப்பேர் ; 

சோலய ரென்னு நாமம் சோனகர் பூரி யர்க்காம் ; 
மாலரே புலையர் வேடர் வழுத் துறு கவச முப்பேர் ; 

காலச மால வட்டங் காற் படன் ஒட்ட முப்பேர் . ( 2 * ) 
501 அல்சல்நாள் ஈருங்கல் தங்கள் மதி ளாவி யைம்பேர் ; 

மல்கலே நெருங்கல் பொற்ப சொரிதலே மிகுதி வைக்கும் ; 
கல்வியே கலைப யிற்சி கருது று மறிவே முப்பேர் ; 

செல்வமே சுவர்க்கங் கல் சீசெனும் பேரு மாமே . ( உஎ ) 
502 மல்லலே பொலிவு வட்டம் வளம்வவி பெருமை யைம்பேர் ; 

பல்லமே கரடி யோரெண் பகழிமாக் கலனை நாற்பேர் ; 
புல்லமே கண்ணோய் சேவாம் ; பொலஞ்செம்பொன் னழகு மாகும் ; 

சல்லமே பன்றி முள்ளுஞ் சாற்சீ தளமு மாமே . ( உ.அ ) 
503 ஆலோலம் புள்ளோச் சபே ராற்று சோசைக் கும்பேர் ; 

சேலேகஞ் சந்த னஞ்செஞ் சிந்துர மிரண்டுஞ் செப்பும் ; 
கீலால முதிரங் காடி கிளத்திய நீரே முப்பேர் ; 

காலேயங் களபத் தோடே கறக்குமான குழவுக் கும்பேர் . ( உக ) 
504 கலித்தலே பொலிவெழுச்சி தழைக்குதல் முப்பேர் காட்டும் ; 

வலித்தலே கட்டல் கோணல் மலர்ச்சியோ டென்ப டற்பேர் ; 
இலிர்த்தலே சிலிர்த்தலொன்நல் ; எல்வையே போழ்தே பொய்கை ; 

மலர்ச்சியே யிறுமாப் பின்பேர் பலர்வுடன் பொலிவு மாமே . ( 0 ) 
505 சல்லாப முட்பு றம்பொத் துளபொரு டலைமைக் கும்பேர் ; 

உல்லாச மத்த வாள முள்ளத்தின் களிப்பி ரண்டாம் ; 
கல்லாரம் குளிரி மஞ்சள் கடிகமழ் கழுநீர் முப்போ ; 

நல்லார் மெய்த் தவர்கற் றோம் நவ் வோன் விழியார்க் குய்போ. { ) 
506 உலகென்ப வனவே பூமி ; ஒல்கலே குழைவு தேய்தல் ; 

பலவென்ப மிகுதி பால் ; பலகா நிலக் டர்.மூன் ; 
பிலவங்கங் சாங்கே தேரை பேகமான் டென்ற முப்பேர் ; 
செலவென்ப வழியிதேமல் கழிதற்குஞ் செய் லாமே 
( பி -ம் . ) 1 தோலய , ஒலபு:க . 

3.ல்லாடம் பொருண்மை - தா . 
குளிரு . குறைவு. பேலா குந்தக . 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


507 1இலஞ்சியே மகிழ்ம ரப்போ ஏரிகோப் பூழு மாகும் ; 

கலம்பகந் துழாவ லின்பே ரொருபனு வற்குங் காட்டும் ; 
துலங்கலே விளங்கல் தூய்மை ; " சூலியே சிவன்காளிப்பேர் ; 
இலம்பாடே வறுமை து ககம் ; இல்லமே வீடு தேற்றா. ( ஙகூ ) 


4 


5 


( 


508 ஓலமே கடல்பாம் போலீச ; உலமா லரூக்கல் துக்கம் ; 

இயாலமே யாச்சாத் தாரோ டிருங்கரு நிசியி ரண்டாம் ; 
ஏலமே மயிர்ச்சாந் தேலம் ; இலிங்கமாண் குறிகு லிங்கம் ; 

சூலெனும் பேர்ள் சூலை ; தோலிதூ சழிவி லாமை ; ( ( ங ) 
509 உலைதலே யுருங்க னாம மழிதற்கு முரைக்கற் பாற்றே ; 

புலை பர்பூரியரே மற்றச் சண்டாளர் தமக்கும் போற்றும் ; 
தொலைதராக் கோலே பேற்றந் தோற்றமுந் தலையு மேற்கும் ; 
கலுழியே கான்யாற் றின்பேர் கலங்கிய நீரு மாமே . ( கூரு ) 


510 மல்லிகை விளக்குத் தண்டே மாலதி யிரண்டே யாகும் ; 

கல்லோல நீர்த்த ரங்கம் கருகிய வொலியும் காட்டும் ; 
சொல்லேரி னுழவர் தானே துலங்குமந் திரிகற் றோர்கள் ; 
வில்லேரி னுழவர் பேரே வீரர்க்கும் வேந்தர்க் கும்பேர் . 


( ஙசு ) 


511 மலைத்தலே பொருதல் சூடல் மறுத்திட லொலித்த னாற்பேர் ; 

உலக்கையே யோண முபோங்கல் ஊடறீ ருதலே நிந்தை ; 
கலக்கமே கதனத் தோடே புரோதனம் கழறற் பாற்றே ; 
இலக்கமோ ரெண்குறிப்பேர் ; இலாஞ்சனம் பேரே புள்ளி . ( கூ எ ) 


512 தாலமே கூந்தற் பூகந் தராதலம் பனையே நாவே 

சீலமார் பண்பே நாப்ப ணுண்கலஞ் செப்பு மேழ்பேர் ; 
பாலமே நெற்றி பூமி மழுப்படை நடக்கும் பாலம் ; 
நீலமே பனகால் நெய்தல் நிறத்திலான் றிருண்ம ணிப்பேர் . () 


( பி - ம் . ) 1 இலஞ்சிபுன் கேரி கொப்பூ ழெயில் குணம் வகுள மாவாம் . 
கலியே சிவன்கா ளிப்பேர் சொற்கருட் : பிணியேயென்ப லேழுக்கம் . இலா 
லமே . 5 சூலெனு நாமஞ் சூழ்தல் சூலைநோய் பீளு மாமே . தோலியே யழிவு 
ஆர்சு , 7 ஓலையேகோ லேற்றந் தூரந் தோற்றமே துலாபா சிப்பேர் , 8 வுகோண 
மோங் லொருகரு விக்கும் போ 


லகரவெ 

துகை. 


அம் 


513 சாலமாக் 

சக்கா மாமரம் வலைசா லேக 
குழுவ 
மேலெயில் கூட்டந் தாரு விச்சைபூ முகைபத் தேபேர் ; 
கோல போட்டம் பாகொப் பனைபன்றி குழவு பீர்க்காம் ; 
காலமுக் காலம் வைகல் கடிமதி டனக்கு மாமே 

( ஙசு ) 
514 கூலநீர்க் கரைவா லான்மாக் குழுப்பாகல் முசுப்பல் பண்டம் 

யேலுமா வணம்வ ரம்பே முதுரையென் றீரைந் தேபேர் ; 
சாலகங் கால தப்பேர் சாற்றுபூ முகைவ லைப்பேர் ; 

ஆலிலே யொலியா டற்பெர் ; அலந்தை நீர் நிலையே துன்பம் . ( 10) 
515 உலவையே யொட்டை கொம்போ நீர் குடி மூலமே காற்றே 

நிலவுபா சடையே வள்ளி நிகழ்நாம் மிருநான் காகும் ; 
வலவைவஞ் சப்பெண் வல்லோன் ; மலமேமும் மலமா சின்பேர் ; 

கலவைசே ருதல்சாந்தி பேர் காலாழ்சே றதுவு மாமே . ( சக ) 
516 அலகுநெற் கதிரே யாதி யாரஞ்சோதினிபுண் மூக்குப் 

பலகறை யெண்ணு ளம்பு மகிழின்பா லெண்பேர் பன்னும் ; 
திலகமஞ் சாடி சுட்டி சிறுநுதற் குறியே முப்பேர் ; 

உலகமே திசைவிண் பூமி யுயர் குணஞ் சனமு யர்ந்தோர் . ( ச 2 ) 
517 கலையேமீ னிரலை காஞ்சி கல்விகால் கால நுட்பம் 

நிலையார் காழ் முசு நூல் தூசு திலாலகர் பன்னொன் றேபேர் ; 
குலையேவிற் குதைா நிக்கக் குலைதல்நீர்க் கரைதா றேபேர் ; 

மலையே மால் வரைமீன் யான வம்புய திருவாட் சிப்பேர் . { சங.) 
518 பீலிவெண் கவிகை சின்னம் பெருவரை கலாபி தோகை 

காலியங் கால வட்டங் கனகம்வாச் சியமெண் பேரே ; 
தோலிப் மழகே தோல்வி துருத்திதோல் பலகை யாறாம் ; 

3 மாலிவெண் கள்ளே வெய்யோன் வழுத்து, மோர் நிருத இடபேர். 
519 காலிடர் நறிய ரக்கால் காற்றுத் தருருடாள் மூங்கிற் 

பாலனங் குரங்கூற் றூற்றம் பகர்வாய்க்கா லீசா றேபேர் ; 

( பி - ம் . ) 1 காலக் கொழுதே பாகே குழரைக் கழகே பல )- யேலு 
மொப்பனைபல் கோலமிலந்தையின் கனியீ ரைமிப்பர் . உலவையே லைகாற் 
ரெட்டை யூர்குடி குலமே வள்ளி- இலகுவா கலங்கின் கொம்பே பன்மாக் 
கொம்பீரைய பேர் , 32 haas . 4 நூற்றம் பழுவம் வாய்க் கால்பன் மூப்பேர் , 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 
வேலியூர் நிலங்காற் றோனத ; விலோதமே பதாகை கூந்தல் ; 

காலிலி பகலோன் றேரூ ரருணன்காற் றுப்பாந் தட்பேர் . (சரு ) 
520 பால்வெண்மை திசைவ குத்தல் பயங்குணம் பக்க மாட்சி 

சால்வெண்பால் விதையி டப்பேர் சாற்றும் ரைந்தென் றேயாம் ; 
ஆல்தெண்ணீரசைச்சொல் நாம மாமல வெனவே நாற்பேர் ; 

வால்வெண்மை மிகுதி போட்ட மழவு தூய்மைவா ளிப்பேர் . ( சசு ) 
521 கோல் நூலாங் கணைசம் மட்டி 3 துகிலிகை குறியாழ்த் தந்தி 

யேலிலந் தைமை தீட்டு மெழிற்கோல்வேந் தன்கோ லெண்பேர் ; 
நூல்கொடி யெல்லை வள்ளி நுணங்குசாத் திரந்தந் தெண்ணம் ; 

வேல்கையா யுதப்பொ து ப்பேர் வேறலும் பகையு மாமே . ( சஎ ) 
522 அலரிகண் வரியே நீவி யருக்கனீ ராவி பூவோ 

டிலகெழின் மரமே தேனீ யியம் புறு நாம மெட்டாம் ; 
கலனையே கலப்பை வாசிக் கலனையென் றிருபேர் காட்டும் ; 

மலர் தேனீர் பூவ சைச்சொல் ; வல்லிகை குழைவீ ணைப்பேர் . ( ) 
323 பாலையே : மார்பா டற்றீஞ் சு.வைலெ மந்தி லத்தின் 

மாலையார் பாடல் பொன்மேற் பிரிதலவாய்ந் துடனே போதல் 
வேலையாற் பிரிவு ரைத்தல் வெம்மையென் றெண்பேர் வைக்கும் ; 
காலையே கால நாளாம் ; கல்லி பாணஞ்சுபஞ்செம் பொன்பேர் . ( சகூ) 


524 மால் வலி பொலிவே சோழன் மறத்தலே பெருமை மேகங் 

கால்நெடி போன்ம யக்கங் கருமைகண் ணேணி தொன்மை 
யேல் புதன் வேட்கை யேயென் றியம்புநா மம்மீ ரேழாம் ; 
போல் பிறல் கோர யேதி பொப்புடன் படைய சைப்பேர் . ( 30 ) 


525 உலமைநீர் காற்றுத் துன்ப முயிர்நீப்போ டிரச லூற்றம் 

பிலமார்வால் திரண்ட கற்பேர் பட்டடைப் பேரொன் பானாம் ; 


( பி - ம் . ) 1 வேலியே மரால் காற்றின் பேர் விளங்குமூர் நிலமே யென்ப . 
2 ஆல் தெண்ணீர் வடம் சைச்சொ லாமல வெனவே யைம் பேர் . 3 வதரிதூ 
ரிகைக்கோற் றந்திரி -யேமஞ் சனக்கோல் செங்கோ வளவுகோ லேர்க் 
கோல் பத்தாம் . 4 வோலும் . தெணீர் . 6 வல்லிகை காதணிப்பேர் மாசுணம் 
யாழேயாகும் . வெண்மை, 8வில். 


லகரவெதுகை. 


புலமேசெம் பொன்ன டுக்கம் புத்தியைம் புலம் விளைந்த 
நிலமேதிக் குடனி டப்பேர் நிகழ்த்திய தனிமை யெண்பேர் . ( நக ) 


526 பண்டை யோ ரிசைல கார வெ.இ கையிற் பகருஞ் செய்யுள் 

மண்டல மதனி லைம்பா னென்னவே வகுத்தல் செய்தான் 
நீண்டிறற் கொடி செஞ் சேவற் றிகழ்ந்த செவ் வேளைப் போற்று 
மண்டர்கள் விளங்குஞ் செந்தி லருமருந் தையன் றானே . ( ருஉ ) 


[ மீகை . ) 1 . நிலமக னாசன் செவ்வாய் . 2 ... உல்லியே மதிள்வெண் 
பூடாம் ; உலோகமே யுலகி ரும்பாம் . 3. தில்லமே காடோர் தாரு . 4. இவை 
யேபா சடையு லோபம் ; இல்லமே வீடு தெற்கு . 5. சொலவென்ப நெல்கள் 
வார்த்தை சொற்புக ழதுவு மாமே . 6. பல்லென்ப பலவே தந்தம் . 7 . 
கர்பாண் டியரு லோகர் , 8. பில்கலே துளித்தல் சோர்தல் ; பீலித்தண் 
டெஃகம் லாலம் . 9. பல்லவந் தளிரே தேசம் . 10. மிலைச்சல்சூ இதல்மி 
குத்தல் ; வேலாவ லயங்கூ வேலை . 11. புலர்த்தலே யுலர்த்தல் பூசல் . 
12. தலைப்பெயல் மழைவிடுத்தல் புதுப்புனல் வாத்துஞ் சாற்றும் . 13. நால் 
வாயன் சுனாசி 

யாகோன் . 14. துலக்கமே விளக்கம் தூய்மை சொம்புக 
ழதுவுஞ் சொல்லும் . 15. சிலதரா ரியரே நண்பர் . 16. விலங்குத லெதிர்த் 
தல் சேறல் விரிதலே விலங்கு தற்பேர் . 17. நிலயமே நடந டத்தின் 
விகற்பமு நிற்றற் கும்பேர் , 18 . வாலமே படைகொக் கின்பேர் ; வாலுவர் 
சிறுவர் மூடர், 19 , வாலுகம் வெண்மணற்பேர் வழுத்துறு மிாடைக் 
கும்பேர் . 20. வாலிதே வலிவெண் மைப்பேர் . 21. சாலினி தேவராட்டி 
சாற்றுங்கள் வாணிச் சிப்பேர் . 22. பலவமே பழங்காய் பள்ளம் ; விசே 
கிலமோர் பூடாம் . 


லகரவெதுகை முற்றும், 


( பி - ம் .) பொலமே ஏற் றிகழ்ல , எண்டிசை தனிலைம் பானு மிரு 
மூன்று பென்னச் செய்தான் - திண்டிறல் மயிலூர் செவ்வேற் சேவகள் ஜூளைப் 
போற்றும். இதற்கேற்பச் செய்யுட்டொகை காணப்படுகின்றது ) புகழும் , 


வகரவெதுகை, 


527 நாட்டுமன் பதைகட் கெல்லா நாதனாய் நலிவி லானாய்க் 

கோட்டமில் குணத்து ஞானக் கொழுஞ்சுட ராங் குகேசன் 
பாட்டளி அதையுஞ் செங்கேழ்ப் பங்கயப் பாதம் போற்றி 

யீட்டமார் நலவ கார வெறுகையின் றொடையி சைப்பாம் . 
28 அவனிபா ரகரே வேந்தர் அம்புவி முப்பேர் போற்றும் ; 

புவனநீர் புவிபி எண்டாம் ; பூவம்ப னடல்வேள் வீரன் ; 
பவன மே நாக லோகம் படி காற்றே மனையி ராசி ; 
நுவணை நூல் பிண்டி நுட்பம் ; எவோரக் காமெள் ளியானை . ( 2 ) 


529 உவணமே வயின நேய னுயர்ச்சிக் கழுகே முப்டேர் ; 

சிவணலே யெழுச்சி கூடல் ; செவ்வீரம் பாசி தேயம் ; 
சுவணமே பொன்னெழிற்பேர் ; சுவர்க்கம் விண்ணுலகம் கொங்கை ; 
யவனர்தோற் கருவியாளர் தபதிசோ னகரென் முமே . ( ங ) 


530 திவவென்ப ரிழிவே யாழின் வலிச்கட்டி னரம்பே செப்பும் ; 

குவவென்ப திரட்சி மேடு 4 குவிதல்சொற் பெருமை கூட்டம் ; 
தவவென்ப மிகுதி குறற் நயவுடன் றவமே நாற்பேர் ; 
சுவவென்ப சுவர்க்கஞ் கண்டன் றொகுத்தபுண் மூக்கு மாமே . ( ச ) 


531 அவிநயம் பலவல் நாட கரங்கமென் றிருபே ராகும் ; 

சவிமணிக் கோவை யந்தஞ் சாருவே யிரதங் காந்தி ; 
5 க : பிதொடை வெள்ளி யேநீர்க் காக்கைவாக் குள்ளோன் மந்தி ; 
நவிலல்சொல் லுதலே ப ண்ணல் ; நவிரேயாண் மயிர்பண் வாளாம் . 


532 சிவமேநன் டைபஞ் சாக்கினி திகழ்முத்தி குறுணி நாற்பேர் ; 

பவமேயுற் பவம்பா வப்பேர் ; பாவனா சனப்போம் போர்நீர் ; 
நவயேகார் காலங் கேண்மை புது மையொன் பான்பேர் நாட்டும் ; 
*5 வனங்கான் கலக்கம் வாசிக் கதியெனு முப்போமே . 

( f- ம் . ) மீட்டமாய் வரும்வ , சன் மதவேள் , பவனநாணாக லோகம் 
படிகால்போழ் திராசி வில்லம் , குவித்தல் . 55 தொடர் . தூஉப் பாம்பாம் . 
7 - கவனமே கலக்கம் வாசிக் கதியேகான் வெய்மை நாற்பேர், 


வகரவெதுகை. 


அக 


533 நவிரமே குடுமி புன்மை நற்பசுந் தோகை வெற்பாம் ; 

அவிரதம் நோற்கி லாமை யனவர தமுமே யென்றாம் ; 
கவிகையே குடைகொடைப்பேர் ; கவந்தந்தெண் ணீர்மட்டைப்பேர் ; 

தவிசணை தடுக்கே மெத்தை யிலகட நாற்பேர் சாற்றும் . ( எ ) 
534 அவையென்ப சவையே கற்றோர் ; - அவிர்தலே பொளிபீ றற்பேர் ; 

சிவையென்ப து மையே கொல்ல னூ துலை 3 மாவேர் செப்பும் ; 
கவையென்ப காடா யில்லியக் கவர்வழி யெள்ளி ளங்காய் ; 

நவையென் திகழ்ச்சி குற்றம் ; நவியமே மழுக்கோ டாலி . அ ) 
535 கவுரவ மிளமை வெள்ளை ; கவிப்பமூ நிதல் குட்டைப்பேர் ; 

சவுரியே திருமால் கள்ளன் சனியமக் கலுழ னைம்பேர் ; 
கெவுரியே யுமைகா ளிப்பேர் ; கேவலந் தனிமை முத்தி ; 
மவுலி தார் முடிகோ டீரம் ; மவ்வல்மல் லிகைமுல் லைப்பேர் . 

( கூ ) 
536 கவுசியே குழைவு துன்பம் ; கவுத்து வமோர் மணியத் தப்பேர் ; 

சவுரியங் களவே மேதி சாற்றிடு மாற்றல் முப்பேர் ; 
கவுசிகன் விசுவா மித்திர னூற்றுப்பத் துக்க ணன்பேர் ; 

கவுசிகம் விளக்குத் தண்டே யோர்பண்கோட் டானோர் பாட்டாம் . 
537 அவலேநீர் நிலைவ யற்பேர் ; ஆவம்வின் னாணி தூணி ; 

குவலயம் நெய்தல் பூமி குளிர் கருங் குவளைக் கும்பேர் ; 
கவலைசெந் தினையோர் வல்லி கவர்வழி வெருவல் ஒன்பம் ; 

சுவல்பிடர் புயமேல் மேடே சொற்கொல்லை யைம்பே ராமே . 
538 நாவகம் நடுவே நாவாம் ; நவ்வோரக் கரநா வாயாம் ; 

சாவக ரொருதே யத்தோர் சமணரி லிருத்தி பெற்றோர் ; 
சேவகம் வீரம் யானை துயிலிட மிருபேர் செப்பும் ; 

தீவகம் 8 இழியே பார்வை செழுஞ்சுடர் விளக்கெ னும்பேர் . ( 52 ) 
539 ஆவலர் கொண்கர் ந : ம மாற்றுகா தலர்க்கு மேற்கும் ; 

சீவனி யோர்ம ருந்தே செவ்வழித் திறந்தோ ரோசை , 

( பி - ம் . ) 1நசமஞ்கஞ மருத யாழாம் , - அதிவெனு மொழிய கும். 
மாவே ரோரி . கருதுமோர் பாட்டென் றேயாம் . 5.ன் கண்ணனிக் திறனே 
யென்ப . கவுசிக மிசைபட் டாடை கடுங்கோட்டான் விளக்கின் நண்டாம் 
ஞ் சேவித் தற்பேர் . 8 வழியே , 

12 


* 


( 
க 
. 
) 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 
கோவனே வசிட்ட னீசன் குயவனென் றிம்முப் பேரே ; 

மேவலே சேறல் வேட்கை ; வேவமே தனிமை துன்பம் . ( . 
540 ஆவலே வளையா சைப்பேர் ; அவதிமட் டிடாமை காலம் ; 

தூவலே திவலை யார்ப்பாம் ; துவக்கேதோல் பிணக் கிரண்டாம் ; 
காவலே சிறைநீர் தாருக் கதைத்ததம் பட்ட நாற்பேர் ; 

வாவலே தாவல் கூத்து வபாவுடன் வவ்வாற் கும்பேர் . ( கச ) 
541 கவடென்ப தியானை கட்டுங் கயிறுகப் புடன் பணைப்பேர் 

குவடென்ப மலையி னுச்சி கொழுங்குவ டெனவுங் கூறும் ; 
சுவடென்ப கணிதத் தொன்றும் ஞெமூங்கற்குஞ்சொல்லற் பாற்றே ; 

கெவுடஞ்சொற் பேரே கோடி கேடிலோர் தேய மும்பேர் . ( கரு ) 
542 உவாவென்ப திளையோன் பவ்வ மும்பல்தெண் கடலே நாற்பேர் ; 

திவாகர னனந்தன் வெய்யோன் ; செவியென்ப காதே கேள்வி ; 
சவாதுபூ சும்பூச் சின்பேர் தக்கவோ ரிடத்தோ லைப்பேர் ; 

சுவாகாமந் திரமே யங்கித் துணைவியென் றிருபே ராமே . 
543 அவாவென்ப தாசை சோம்பாம் ; அவதார மிறங்கல் தோற்றம் ; 

சுவேதமே வேர்வு வெண்மை சொன்மாலை முப்பேர் செப்பும் ; 
விவாவென்ப பெருமை யின்பேர் விளங்குறு மிசவும் போற்றும் ; 
சுவாமி செவ் வேள்வி யாழ முனைவரு மரன் பேர் சொல்லும் , ( கன ) 


( 
கசு 
) 


514 ஆவியே நாற்ற மூச்சோ டாருயிர் வாவி தூமம் ; 

கூவிரம் தேரே தேரின் கொடிஞ்சியென் றிருபேர் கூறும் ; 
சாவிதன் பூர நாளே னாதியோ டெரிநாள் முப்பேர் ; 

" காவியென் பதுகள் ளின்பேர் கருங்குவளைக்கு மாமே . (கஅ ) 
515 சிவப்பென்ப சினக்கு றிப்பேர் செம்மைபாங் கறுப்பு மற்றே ; 

உவப்பென்ப பொலி.பி னம மோகையென் றிருபேர் கூறும் ; 
நிவப்புயர் வுடன்பரத்தல் ; நிவறலே துளக்க மொய்த்தல் ; 
தெவிட்டல்கான் நல்லொ லித்தல் நிறைத்தல் சொம் படைத்திடற்பேர் .() 

( பி - ம் . ) 1 தங்கிய துடிபறைப்பேர் . பனைப்பேர். 3 கெவு டென்ப 
கொடியின் பேரும் . விரைவுறு இரவு மாமே . கொடிஞ்சியுக் குவளைக் கும் 
பேர் , கோலியே போர் . ெறங்கள் , 1 செம் படைத்தி 


வகரவெதுகை . 


546 பாவென்ப பாப்புப் பாவல் பனுவனூல் பாத்தேர்த் தட்டாம் ; 

தாவென் பகைவ ருத்தம் தாண்டுதல் வலியே கேடாம் ; 
தூவென்ப பகைவால் தூய்மை தூவியூன் பற்றுக் கோடாம் ; 
ஓவென்ப பிறங்க லோடே கொடுமையோங் கார மாமே . ( 20 ) 


547 கவ்வையெள் ளிளங்காய் துன்பம் கட யெம் பழிச்சொல் கள்ளாம் ; 

துவ்வையே பருக னாமம் சொற்றபிண் ணாக்கி றைச்சி ; 
தவ்வை மூத் தாளே யீன்றாள் சாற்றுமூ தேவி முப்பேர் ; 

செவ்வுதண் பழனஞ் செவ்வை ; தெவ்வுகொள் சமர்ப கைப்பேர் . 
548 அவ்விய மழுக்காற் றின்பேர் ஆன்றபொய் யுடனி ரண்டாம் ; 
துவ்வுத லுண்ட லோடே ஆப்பத மிரண்டுஞ் சொல்லும் ; 
பவ்வமே கடலு வாப்புற் புதமரக் கணுவு ருப்பேர் ; 
எவ்வமே தன் 

கனிமை துன்பம் ; எவலே யானை யேவல் . ( ee ) 
549 ஆவிய ரிப்பர் வேடர் ; ஐவராங் களர்வி யாழம் ; 

தீவியே புலிவி ளக்கம் ; தீவிரங் கிரணம் வல்லை 
தூவியுள் ளிறகே தூவல் ; துவ்வனு பவமே சுத்தம் ; 

நீவியே துடைத்த லாடை நெருங்குகொய் சகமளித்தல் . ( உங ) 
550 கூவலே கிணறே யோசை ; கோவை தாழ் வடநூல் விம்பம் ; 

நாவலர் கவிஞர் கூத்தர் ; நாவாய்ரே வதியம் பிப்பேர் ; 
சேவல்புள் ளாணே காவல் ; சீவனே யுயிர்வி யாழம் ; 
ஒவர்வந் தித்து நிற்போர் தபதிய ரிவையோ தும்பேர் . ( உச ) 


551 பானை பெண் பாவை யாகும் ; பாவமே மறக்க ளிப்பாம் ; 

ஆவர ணம்ம றைப்போ டார்த்திடுந் தூசி ரண்டாம் ; 
பூவைநா கணவாய் காயா பொற்புகோ இலக்கிள் ளைப்பேர் ; 
" நாவிபோர் பூடே நாவி ; நவ மணிப் பேர்பொன் காசாம் . 

(உந ) 


552 கவரிசா மரைதேர் மோதி கத்தூரி மிருக நாற்பேர் ; 

தவறலே விடுதல் குற்றஞ் சாற்றிடுஞ் சோம்பே முப்பேர் ; 

( பி - ம் . ) 1 தெவ்வேகொள் பகைவ லிப்பேர் , களவி யாழம் , 3 கோவை 
தாழ் வடம் எல் விம்பல் கோத்திட லதுவு மாமே . பாவைபெண் பாவ பாகும் , 
நாவியே கொப்பூழ் பூடே 


5 


نے 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


து வரேசெம் பவளங் காட்டந் து வர்சிவப் பிகலே பாக்கம் ; 
கவர்தலே பெட்பி னாமக் கந்து கோ டற்கு மாமே . 


( உசு ) 


553 சவலையோ வினவெண் பாட்டே சாற்றுமின் னற்கும் பேரே ; 

திவசமே நடுப்ப கற்பேர் செப்புமோர் நாளுஞ் சொல்லும் ; 
உவமைநே ரலங்கா சப்பேர் ; உவர்ப்பிகழ்ச் சிவேண் டாமை ; 

துவர் தலே வகிர்த லோடு சொற்றவோர் சுவையு மாமே . ( உஎ ) 
554 ஐவன மலைநெல் லின்பே ரான்றவோர் தாரும் வைக்கும் ; . 

செவ்வியே யழகு காலம் ; தீவினை வேள்வி பாவம் ; 
நவ்விமா னழகே யத்த நாளுட னிளமை நாற்பேர் ; 
வெவ்வினை முயலுத் தியோகம் விளங்கிரு வினைக்கும் பேரே . ( உ.அ ) 


. 


555 ஆவணம் புணர்தம் வீதி யங்காடி யுரிமை நீளுங் 

கூவிரஞ் செறியும் பீடம் சாதனங் கூறா றேபேர் ; 
கோவணங் கல்ல ழுத்துங் குழிவட்டங் கெளபீனப்பேர் ; 
பூவணி சதுக்கந் தொங்கல் ; * பூவலை சிவப்புப் பூத்தல் . (உக) 


556 உவளக மதிலோர் பக்க மோதந்தப் புரமே வாவி 

சவருமுப் பளமே பள்ளஞ் சாற்று மூ விருபேர் வைக்கும் ; 
குவளைகண் காவி யின்பேர் ; குவாலென்ப மேடே கூட்டம் ; 
இவறலே மறவி யாசை யென்பபே ரிசைக்கு மப்பேர் , ( 0) 


557 இவர் தலே யெழுச்சி பாசை யேறுதல் சேறல் மேவல் 

தவறிலா நடத்த லோடே பரத்தலுஞ் சாற்று மேழ்பேர் ; 
துவைபுளிங் கறிது வைத்தல் ; துவன்றலே நெருங்க லோசை ; 
தவரெனுங் கிளவி யோகர் தனுவெனு மிருபே ராமே ( ஙக ) 


553 ஆவென்ப தாச்சாத் தாரோ ரக்கரம் பசுவி ரக்கம் 

மேவுஞ்சொல் லிசையே யிச்சை வியப்புட னேழ்பேர் கூறும் ; 
கோவென்ப குலிச மான்பார் குருசில்கண் கிரணந் திக்கே 
யேவல்விண் சுவர்க்கம் பாண மியம்பல்நீர் பன்மூன் றேபேர் . ( கூஉ ) 

( பி - ம் . ) தரிகருப் பம்மின் னறபேர் . துவர் தலே வகிர்த லுண்டல் 
ஒன்றலாற் பதந்து வர்த்தல் . பூவணி சதுக்க நாமம் புதுநரப் பூந்தொங் 
கறபேர் . ஆவலே தீண்டாப் பூப்பும் புரத்தாலுஞ் சிவப்பு மாமே . 


வகர வெதுகை. 


559 தேவென்ப தேனே நாற்றந் தத்திப்பே தெய்வத் தாரே 

தாவுமெண் டிசையே செவ்வை தராதல மிடமெண் பேரே ; 
காவென்ப துலைதண் சோலை கலைமின்றோட் சுமைப் சுப்பேர் 

மேவுங்கற் பகம்வ ருத்த மிடல்வட மொன்பான் பேரே . ( கூகூ ) 
560 மாவென்ப பெருமை வண்டு வாசிநேன் மாவ சைச்சொல் 

மேவொரு கணிதஞ் செல்வம் விலங்கொரு தருவெ றுப்புப் 
‘ பூவுயர் திருவ ழைத்தல் பொறைபொறத் திடுதல் கான 

றாவொளிர் கருமை சாயல் சாற்றும் ரெண்பே ராமே . ( ஙச ) 
561 மாவுயரியவ கார வெது கையின் வழுத்துஞ் செய்யுட் 

டாவுயர் மூன்றி னோடெண் ணான்கெனச் சாற்றல் செய்தான் 
பாவுய ரெழில்கூர் செவ்வேள் பங்கயப் பாதம் போற்றும் 
ஆவுயர் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . ( கூடு ) 


[ மீகை . ) 1. குவையென்ப திரட்டி மேடே குவிதலே பெருமை 
கூட்டம் . 2. தவமேயைந் தவித்தல் குன்றல் மிகுதியுஞ் சாற்றற் பாலாம் . 
3. சுவாவென்ப சுவைத்தல் நாயாம் ; துவரித முதரம் யானை . 4. அவ்வையே 
தனைப்ப யந்தா ளருந்தமி ழொரும டந்தை , 5. பாவியே பசரி நாமம் 
பாவித்தல் பாவிக் கும்பேர் . 6. தேவையோ ரிடச்சொ லிந்த்ரன் ; சிவிகை 
சூட் டூர்தி யாமே . 7. பூவலர் வனப்பே கூர்மை பொலிவிண்டை பிறப்புப் பூமி. 
8. சைவமே யிளமை யின்பேர் சமையமா கம மாகும் - கைவலம் பனித்தல் 
முத்தி கன்றிலாக் கறவைக் கும்பேர் - நைலா மென்ப தானே நடம்வீர ரிருபே 
ராமே . 9. தவாவினை மலையே யுச்சி . 10 , காவதங் காக்கை காதம் . 11. துவ்வ 
லாற் பதமே யுண்டல் ; சுவையினி மைசு வைத்தல் . 12. நோவலே யப்பத் 
தின்பேர் நுவலரு நோயு மாமே . 13. மாவெலி யவுணன் யாளி. 


வகரவெதுகை முற்றும் . 


5 


( பி - ம் . ) தாரு . 2.மேழ்பே சாமே . மேவும் பொற். பூவின்பக் 
காலன் , மதுகையார் கேள்விக்கோர் வழுத்து மெல் லினவ கார்- எதுகையில் 
வழுத்துஞ் செய்பு ளே முமுப் பானுஞ் செய்தான்- செதுகையார் மஞ்ஞை யூர்தி 
செய்யபொற் பாதம் போற்றும் அதிகமார் வளமைச் செந்தி லருமருந் தையன் 
றானே . 


ழகர 


வதுகை . 


562 தடையில மும்மூ தற்குந் தனிமுத லாகி யென்று 

முடைபயில் புவன மேத்து மொண்பொரு ளானோன் செங்கை 
யடையுறு மபில்வேற் றாங்கு மண்ணல்பொற் றாளைப் போற்றி 

இடையின மெனும்ழ கார வெதுகையின் றொடைபி சைப்பாம் ( க ) 
5613 நிழலரு ளொழுக்கஞ் செல்வம் நீழல்நோய் குளிர்ச்சி " யைம்பேர் ; 

கழல்கழங் கொடுசெ ருப்புக் காலுட னறைக முற்பேர் ; 
குழல்விலோ தந்து ளைப்பேர் ; கொழுமையே வளன் கொழுப்பாம் ; 

சுழல் கறங் கேகாற்றாடி ; துழாய் துன்பந் துளவென் றாமே ... ( உ ) 
564 விழைவென்ப புணர்ச்சி காதல் ; மேழமே கவச மாடாம் ; 

கழையென்ப புணர்த மூங்கில் கரும்பென விரும்பு முப்பேர் ; 
குழையென்ப தளிரே சேறே கொழும்பொனின் றோடுங் கூறும் ; 

உழையென்ப தியாழோ ரோசை யுழையலோ டிடமா னும்பேர் . ( ந ) 
565 விழவவா மிதுன ராசி விளம்பிலுற் சவமு மாகும் ; 

மழவெழி லிளமை குட்டி ; வழக்கர் நீள் வழிவ ழக்கம் ; 
குழவெழில் மழவு குட்டி ; கோழ்கொழுத் தல்கொழுப்பே 

இழவெனும் பேரி ழத்த லெழுந்திட லிரண்டு மாமே , 
566 அழுவல்நற் குணம்வி சாலம் ; அழுங்கல்கே டிரங்க லோசை ; 

கழுமல்பற் றொடும் யக்கங் கடுந்துயர் மிகுதி மல்கல் ; 
செழுமைபொற் பின்பே ரேமாட் சிமைகொழு மைவ ளப்பேர் ; 

கெழுமல் கற் கல்பொ ருந்தல் ; கிழிநிதிப் பொதிய டங்கீள் . ( ரு ) 
567 வழுவென்ப குற்றங் கேடு வந்து றுஞ் சோர்வே முப்பேர் ; 

கழுமுள்மா தளையே சூலங் கழுக்கடை வேற்பொதுப்பேர் ; 

( பி - ம் . ) வின்மய நுதற்சி றந்த மிளிர்கனி யமுத மூண்ட - பொன்மயச் 
செங்கேழ் வேணிப் புங்கவ னிதயம் பூத்த சின்மயச் சோதி யான செந்தில்வே 
லோனைப் போற்றித் தொன்மையோர் சொலும்ழ கார வெதுகையின் றொடை 
யைச் சொல்வாம் . கோடு . 3 துளவே புல்லாம் . வண்ணங் குருளையென் 
சோதற் பாலாம் . இழவென்ப திழவி ழத்தல் , சோர்வு கேடு வருகுற்றம் 
வழுவே நாற்பேர் . 


ழகரவெதுகை. 


எழுவென்ப பரிகந் தம்பம் ; எழுச்சியேர் நோயுயர்த்தல் ; 
ஒழுகலென் பது வே நீள மொழுக்கமென் றிரண்டு மாமே . 


( சு ) 


568 பொழிதலே சொரித னீட்டல் ; பூழியன் வழுதி சேரன் ; 

வழுதியே வங்க மாறன் ; வழுத்தல்தோத் திரமே மெச்சல் ; 
தொழுதியே நெருக்கங் கூட்டம் ; தொழும்பரே யடிமை மள்ளர் ; 
கொழுதியே பொலிவு நாமங் கொழுத்தற்கும் வழுத்தற் பாற்றே . ( ) 


559 அழுகமே பரப்பு நாடே யறைபறை நடுக்கந் துக்கம் ; 

கெழுவுரை தகைமை யாட்சி ; கேழ்நிற மொளியொப் பாகும் ; 
இழுமென லினிமை யோசை ; எழானரம் பிசையோர் புள்ளாம் ; 
விழுமமே சிறப்புச் சீர்மை விடாத்துய ரதுவு மாமே . ( அ ) 


570 யாழ்முத னாளே யாந்தை யறை வீணை மிதுனம் நாற்பேர் ; 

தாழ்தலே வணங்க லாசை குறைதல்தங் கற்பேர் நான்காம் ; 
கூழ்பயி ருணவே பைம்பொன் ; குழாயேயுட் களை தண் டாகும் ; 

ஊழ்முறை வெயில்ப கைப்பே ருறுதெய்வம் நற்கு ணப்பேர் . ( கூ ) 
571 அழனமே பிணஞ்செந் தீயாம் ; அழகேசற் குணமெ ழிற்பேர் ; 

கிழமையே யுரிமை பண்பாம் ; கேழலே யானை பன்றி ; 
பழமையே வேண்டற் பாடுந் தொன்மையும் போணுஞ் செப்பும் ; 
தழவுதான் விரைவு தற்பேர் செறுத்தல்மன் னுதலுஞ் சாற்றும் . 


572 இழுது நெய் யிழுக்க லின்பேர் ; இழுக்கென்ப மறத்தல் கீழ்மை ; 

கழுது பேய் பரண்வண் டின்பேர் ; கழுத்திதித் திலங்க ழைப்பேர் ; 
பழுதென்ப மறைவு குற்றம் பகருறு மிடமே முப்பேர் ; 

வழுதலை புனத்திடும்பொய்க் கழுவழு தலைப்பேர் வைக்கும் . (கக ) 
573 உழிஞையே சிறுபூளைப்பே ரோதெயில் வளைத்தற் கும்பேர் ; 

கெழிவென்ப மிகுதி சாதல் கடந்திடல் வரைத்தல் போக்காம் ; 
குழிமே மருந்திற் கெல்லாம் பொதுபாறா வளையங் கோலம் ; 
தொழிலியற் றிடுமு ஞற்றுந் தொல்லையே பேருமை சோரம் , 1 ) 

( பி - ம் . ) பாப்பூர், சர்க்கரையெ ழிற்பேர் . போணுஞ். செறுதல் , 
கழிதலே , தொழில்கள வாரீரா பாரந் தொல்லையே பெருமை யூக்கம் , 


கூசு 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


574 வழியென்ப திடமே மார்க்கம் வருமக வுடன்பின் னும்பேர் ; 

குழியென்ப தகழ்தல் குக்கி ; குழிசியே மிடாப்பா னைப்பேர் ; 
பழியென்ப பழித்தல் குற்றம் ; பழிச்சல்தீச் சொல்வ ழுத்தல் ; 

எழிலென்ப தழகே வள்ளி ; எழிலியே வள்ளல் மேகம் . ( கங ) 
575 உழுவையே புலிமே திப்பேர் ; உழுதலே யுழுத றொய்யல் ; 

தொழுவென்ப தழலை தானே ரேவதி நாளுஞ் சொல்லும் ; 
முழுமக னறிஞன் மூடன் ; மோழையே காடி கஞ்சி ; 
உழுவால யாரா வன்போ டோங்கெழில் புணர்ச்சி நாற்பேர் . (கச்) 


ப 


. 


576 ஊழியே யுகாந்தம் பூமி ; உழப்பென்ப வலியுச் சாகம் ; 

தோழியே யரக்குப் பாங்கி ; சூழே நோய் சூழ்த லாகும் ; 
பூழியே புழுதி சேறாம் ; பூழிலே யகில்பூமிப்பேர் ; 

ழிய ரப்ப வாணி கர்க்கும்வண் ணார்க்கும் பேரே . ( கரு ) 
577 வழுக்கென்ப மறத்த லின்பேர் வழம்பெனும் பேரு மாக்கும் ; 

நிழற்றலே நுணுக்கம் நீழல் நிழல்செய லெனவே முப்பேர் ; 
கிழத்தியே மனைவி முல்லை மருகப்பெண் ணெனக்கி ளத்தும் ; 

பழுப்பரி தாரத்தான் பேர் முதிரிலைப் பருவ மாமே . ( கசு ) 
578 தாழையே தெங்கு கைதை ; தழல்கிளி கடிகோல் செந்தீ ; 

ஏழைபெண் மிடியன் பேதை ; இழையேபூ ணிழைத்தனூற்பேர் ; 
நூழையே வருவாய் நுட்பஞ் சாளர நுவலற் பாற்றே ; 

மாழ்கலே யிரங்கல் மோகம் வழுத்து ரோ தனமு மாமே .. ( கஎ ) 
579 ஈழமே சிங்க ளம்பொன்னிழுக்குறுங் கள்ளே முப்பேர் ; 

வேழமை கொறுக்கை மூங்கில் வெற்றிமால் யானை கன்னல் ; 
காழகங் கருமை யாக்கை கழுதைதூ சுடன்க டாரம் ; 
கீழிடங் கயமை பள்ளங் கிழக்குட னாற்பே ராமே 


( 
கஅ 
) 


580 நீழலே யொழுக்கம் வெள்ளி நிலவேயாற் பதமே நாற்பேர் ; 

சூழலே யிடம் வி சாரஞ் சொற்கூழைப் படையே முப்பேர் ; 

( பி - ம் . ) எழில்மணி யிளமை நாம் மியன்றால் வள்ளிக் கும்பேர் . கழுத. 
மோழையே காடி கஞ்சி கொள்ளு சீர் மோழைக் கும்பேர் , 4 யெழுமை பெற்றி , 
பயன்பாம் . யூகமென் றறைதன் முப்பேர் , சலக்கஞ் சூழ்தல் உருப்பு. 


ழகரவெதுகை . 


( 
கச 
) 


ஞாழலே பலினி கோங்கு நாறுங்கத் தூரிக் கும்பேர் ; 

சாழலே விளையாட் டோடே சாற்றுங்கா டிக்கும் பேரே . 
581 உழுந்து சொற் படிறி னாம மோதுறு மாடத் தின்பேர் ; 

கொழுங்கிரி வரையே மவ்வல் ; கோழியே யுறையூ ரோர்புள் ; 
கழங்குசே யாட லிந்தி யங்கொடிக் கழலோ சாடல் ; 

வழங்கலே நடத்தல் நீட்டல் வருமுறை யுலாவ லாமே . ( 20 ) 
582 உழைக்குத லழுங்கல் வீழ்ந்தே யுழக்குற லுஞற்றே முப்பேர் ; 

சுழற்சியே கறங்க லாழித் தொல்படை யோர்காற் றும்பேர் ; 
தெழித்தல்வா யால தட்டல் செப்புறு மோசைக் கும்பேர் ; 

ஒழுக்காறென் பதுவ ழிப்பே சொன்றடைக் கலமு மாமே . ( உக ) 
583 கழுறுவீ றென்னு நாமங் குழவியுந் தூம்புங் காட்டும் ; 

கிழவனே யறிஞன் மூத்தோன் மருதத்தோன் றற்கி ளத்தும் ; 
தழைதழைக் குறலே பீலிக் குடையெனச் சாற்றற் பாலாம் 

நுழையெனு நாம நுண்மை நுழைவாயி றனக்கு மாமே . (ee ) 
584 காழென்ப மணியின் கோவை கற்பால் வித்துச் சேகு 

நீள்கத வின்றாழ் காந்தி நிறத்தமாலை கோ லெண்பேர் ; 
கேழ்வியாழ் செவியே கல்வி ; கெழுவென்ப நிறங்கெ ழூஉப்பேர் ; 

வேழ்வியே மகநாள் பூசை வேள்விக்குண் டங்கொடைப்பேர் . ( உங) 
585 பாழியே வழிவி லங்கின் படுக்கையூர் பெருமை பாயல் 

வாழிய தவத்தோர் வாசம் மலைமுழை யகல மெண்பேர் ; 
சூழியே சுனையே வேலை தும்பியின் முகப டாப்பேர் ; 

நோழிநா ழிகைய ளக்கும் நாழிவேய் பூரட் டாதி . ( உச ) 
586 ஆழியே கரைகள் வட்டம் ஆர்கலி நேமி வீகம் 

பாழிசேர் கரித்து திக்கைக் நுனியெனப் பகரற் பாற்றே ; 
தாழியே பரணி நாட்பேர் சாகரங் குடங்கர் முப்பேர் ; 
நூழிலே கொலைதோல் செக்கு நுவறிரை கொடிக்கொற்றான் பேர் . 

( பி - ம் . ) புலினி , பலமுங்கல் . ஒழுக்காறே வலியி னாமம் . தோ 
லெண்பேர் , பொழியே வலிவி லங்கின் படுக்கையே பெருமை பாயல். 
வாழிய தவத்தோர் வாசம் மலைமுழை யகல மேயூர்உதாழியாழ் கடலே யாழே 
சாற்றிடும் பாணி லாரூர்-வீழிலான் மாவின் பாடே விண்ணெனும் பன்முப்பேமே. 
போழிநீர் நிலையி னோடு பட்டமென் றைம்பே ராமே . நூழில்தோல் வணிகன் 
கோற னுவல்கொற்றான் றினாசெக் யொனை , 

13 


( 


கூ அ அரும்பொருள் விளக்க நிகண்டு . 
587 ஊழ்த்தலே தசையி னாமம் உறுபத னழிவே தீர்த்தல் 

தாழ்ப்பிலா நினைத்தல் செவ்வி சாற்றிடும் பேரோ ரைந்தாம் ; 
வாழ்த்தலே வழுத்த லாசி ; மாழ்குமான் றலைநாள் மாழ்த்தல் ; 

ஆழ்த்தலே மடிமை 1செற்பேர் ; அழுக்காறே பொறாமை பொய்யாம் . 
588 மாழையே புளிமா வோலை மடமைபொன் னுலோகக் கட்டி 

சூழெழில் மடவா ராயம் சொற்றன திரட்சி யெண்பேர் ; 
கூழைபொன் னுரகஞ் சேறு கூந்தல்வெம் படையு றுப்பே 
தாழுறஞ் சிறகே பீலி நடுவெனச் சாற்றெண் போர் . ( 


( 
உ.எ 
) 


589 அழுக்கெனு நாம மாமை மலினமு மறையற் பாற்றே ; 

மிழற்றலே நிரம்பா மென்சொல் மேவுறு மொழிக்கும் பேசும் ; 
இழைத்தலே கூற்ற மாற்ற லியம்புத னினைத்த னாற்பேர் ; 
விழுப்புயர் சிறப்புச் சீர்மை விளப்புறு மிடும்பை யாமே . (உ.அ ) 


* 590 1இன்புயர்ந் திழே கார வெதுகையிற் சிறந்த செய்யுள் 

முன்பெற வொன்றொ ழிந்த மூவொன்ப தாகச் செய்தான் 
பன்கிளர் விரிதோட் சூர்மாப் பகவயிற் றுரந்தோன் பாதம் 
அன்புற வணங்குஞ் செந்தில் அருமருந் தையன் றானே . 


(உக ) 


[ மீகை . ) 1. கொழுவென்ப கொழகொழுத்தல் கோழுழுங் கொழுக்கொ 
முப்பாம் - மழுவென்ப தறிக்கும் தண்ணம் வயங்கெரி பிரும்பு மாமே . 2 , விழு 
தென்ப துப்பால் வீழ்தாம் . 3. மழையென்ப குளிர்ச்சி மேகம் ; வழக்கர்கள் வழிவ 
ழக்கம் . 4. விழுக்கேதீர்க் கூவல் கீழ்மை . 5. பொழில்புவி பெருமை சோலை போற் 
- ற்று மத்த நாட்பேர் . 6. நழிலொரு வல்லி யின்பேர் நவலருங் கொடிக்கொற் 
முனம் . 7 , வாழியே வாழ்த்தி சைச்சொல் ; வழித்தோன்றல் சிறுவி மைந்தன் . 
8. பிழியெனு நாமந் தானே பிழிதலுங் கள்ளு மாமே. 


மகரவெதுகை முற்றும் . 


( பி - ம் . ) சொற்பேர் , "இன்புறு நூலோர் சொற்ற வெழிறிகழ் சொத் 
அற்ற நன்குய ரெதுகைச் செய்யு ணவிற்றுமொன் றொழியெண் ணான் காய்த் 
தென்புறு கவியிற் சொற்றான் செய்யவேற் குமான் பொற்றாள் - அன்புற வணங் 
குஞ் செந்தி லருமருர் தையன் நானே , 


ளகரவெதுகை . 


591 மாங்குயிற் கிளவித் தீஞ்சொற் பிறை நுதற் கருங்கண் வம்பார் 

கோங்கிள முலைப்பொன் தெய்வ குஞ்சரி வள்ளி கொண்கன் 
காங்கயன் அன்பர்க் காத்த கடவுள்பொற் பாதம் போற்றி 

ஒங்கியற் பெறுள கார வெதுகையின் றொடையோ துற்றாம் . ( க ) 
592 அளையேவெண் டயிர்வன் மீக மகன்மலை முழைவ ளைப்பேர் ; 

தளையேயாண் மயிர்வி லங்கு தண்பணை சிலம்பே நாற்பேர் ; 
3 கிளையேயோர் பண்மூங் கிற்பேர் கேளொடு கிளைத்தற் கும்பேர் ; 

வளையேகை வளைசங் காழி ; வள்ளமோ ரளவை வட்டில் . ( உ ) 
593 விளைநரம் புடனுண் டாதல் ; விளையுளே கழனி யுள்ளம் ; 

உளைபுர வியின்மேற் கட்டு மயிர்பிற மயிரு மோதும் ; 
களைகளை களைத லின்பேர் ; களேபர முடல்பி ணப்பேர் ; 

துளைது ளல் துளைத லின்பேர் ; துளங்கல்கம் பித்தல் மின்னல் . () 
• 594 அளமேயொண் செறிவே கூர்மை பகட்டுப்பு விளைநி லப்பேர் ; 

வளமேபல் பண்டஞ் செவ்வி வளப்பாடே புதுமை தட்டி ; 
விளமேயோரசைச்சொல்வெள்ளில் ; வேளாண்மைமெய்ம்மையீகை ; 

நளமேதா னுகல்ம டங்கல் ; ஞாளிதேன் சுணங்க னும்பேர் . . ( ச ) 
595 அளவென்ப தினமே யெல்லை ; யாளியே பூட்கை சிங்கம் ; 

களவென்ப களாவி னாமங் கருதுபட் டிமையி ரண்டாம் ; 
விளவென்ப வகிலி னோடே விளாவுதல் விளவே முப்பேர் ; 
உளவென்ப தியாழின் றண்ட முளுவுகோ லுளவு மாமே . ( ரு ) 

( பி - ம் . ) மாங்குயிற் கிளவித் தீஞ்சொல் வல்லி நுண் மருங்கும் செவ் 
வாய்ப் - பூங்கொடி யுமைப யந்த புங்கவ னன்பர்க் காத்த - நாங்கயன் விரைசெய் 
செம்பொற் கமலமென் பாதம் போற்றி யோங்கெழிற் றிகழ்ள கார வெதுகை 
யின் றொடையோ துற்றாம் . தடிசில பு யாப்பு றுப்பாம் . 3 கிளையேமெல் 
லிசைகி ளைத்தல் கேளொடு கிளத்தல் வேயாம் . வளையசஞ் சங்கே புற்றாம் . 
புள்ளம் . உளையென்ப தயவுளைத்தல் ஒண்பரி மயிர்மற் றும்பேர் . துளை 
யென்ப துளைதல் தாம்பே சொற்றவேய் துளையே நாற்பேர் 

8 விளைவே முப் 
பேர் , வெள்ளில் 


க 00 


அரும்பொருள்விளக்க நிகண்டு. 


596 விளரென்பதிளமை வெள்ளில் வெஞ்சினங் கொழுப்பே வெண்மை ; 

உளர்தலே சிதற லாகும் தடவலு முரைக்கற் பாற்றே ; 
களர்களர் நிலங்க ழுத்துக் கருமையே கொடியே நாற்பேர் ; 

அளர்நர கஞ்சேற் றின்பேர் ; அளாவலே துழாவ லோங்கல் . 
597 அளகமே பன்றி முள்ளோ டலர்மழை மடவா ரோதி ; 

குளகமோர் செய்யு ளின்பேர் மாக்காலென் றிசைவுங் கூறும் ; 
புளகமே புளகித் திட்டல் புற்புதத் திகழ்கண் ணாடி ; 

களபமே யானைக் கன்று கமழ்சாந்துங் கலவைக் கும்பேர் . ( ஏ ) 
598 முளரிதீ விறகு நுட்ப முண்மாங் கமலங் காடாம் ; 

விளரியே யிளமை வேட்கை மிகுதியாழ் நம்போ ரோசை ; 
களரியே மிடறு கோட்டி களர்நிலங் கருமை நாற்பேர் ; 

வளரியல் பண்பெழிற்பேர் ; வளைந்தென்ப வளைத்தல் பேசல் . ( ) 
599 புளிஞரே கொலைஞர் வேடர் ; புள்ளியே கெவுளி ஞண்டாம் ; 

வெளிலணில் வேழத் தம்பம் வெண்டயிர் கடைத றிப்பேர் ; 
பளிதமென் பதுகற் பூரம் பல்லமெண் கணக்கும் பன்னும் ; 

ஒளியிரு சுடரே தீயே யொளிப்பி டம் புகழே நாற்பேர் . 
600 அளியேதே னளித்தல்வண்டே யன்புடன் வீர மைம்பேர் ; 

வெளியேயா காயத் தின்பேர் மிளிர்மயிர்ச் சடையும் பேசும் ; 
களியேகள் ளுடன்ம யக்கங் களிப்புட னிளமை நாற்பேர் ; 

நளியேசி தம்நெருங்கல் நவிற்றிடும் பெருமை முப்பேர் . ( க 0 ) 
601 துளியெனும் பேரே பெண்ணா மைமழைத் துளிய டைத்தல் ; 

உளியிடங் கணிச்சி யின்பேர் ; உள்ளமே முயற்சி நெஞ்சாம் ; 
இளியிசை யிசித்த லொன்றை பிணுங்குதல் சிரித்தற் கும்பேர் ; 

நளினியே வாவி யம்போ ருகத்தணங் கயான நாட்டும் . ( கக ) 
602 அள்ளலை நிரயஞ் சேறோ டள்ளுத லெனவே முப்பேர் ; 

விள்ளலே விருபம் விள்ளல் ; வெள்ளில்சா ணைவி ளாப்பேர் ; 
துள்ளலே மசக மாடு சொற்கூத்தோர் செய்யு ளோசை ; 
பொள்ளென லொலியி னாமம் விரைவினிற் குறிப்பும் போற்றும் . ( ) 

( பி - ம் ) தின்மை . - மிடரி , 3 வேள்வித் தம்பம் . வெளியென்ப விண்வெ 
ளிப்பேர். களியென்ப வடிவங் கள்மால் களிப்பிள மைகு ழம்பாம் . துளியே 
பெண் ணாமை மாரித் துளியுடன் படைத்த லும்பேர் . 7உளியேபூ விடங்க ணிச்சி . 


( 
சு 
) 


40.க 


ளகரவெதுகை. 

. 
603 வாளியா சுகஞ்சுற் றோட்டம் வடிக்கணை சோனை நேமி ; 

கோளிபூ வாது காய்க்கு மரங்கொள்வோன் கொழுஞ்சி யென்றாம் ; 
பாளித மன்னங் கண்ட சருக்கரை குழம்பே பட்டாம் ; 

ஒளியானைக்கூடப்பே ரொழுங்கென்றும் வழங்க லாமே . ( கூ ) 
604 வாளமே வட்ட மீர்வாள் மருந்திலொன் றெனவே முப்பேர் ; 

கோளகை வட்ட நாமங் கிம்புரிப் பூணுங் கூறும் ; 
சூளிகை மணிமா டம்யா னைச்செவி யடியுஞ் சொல்லும் ; 

தாளியே யனுட நாளோர் வல்லிதிண் பனையுஞ் சாற்றும் , ( கச ) 
605 தளிம்மே யழகு மெத்தை ; தளிர்த்தலே துளித்த லொன்றல் ; 

வளமைமாட் சிமைகொ ழுப்பே வழங்கிய கொடையே முப்பேர் ; 
இளமைமா ழாத்தல் தன்மை மழவென வியம்ப லாகும் ; 

குளவிவேட் டுவன்பச் சைப்பேர் ; கொள்ளலே நினைதல் கோடல் . 
606 அள்ளேகூர் வலிபெ றப்பற் றிரும்புடன் செறிவே காதாம் ; 

வள்ளேவார் காது கூர்மை வலிவளஞ் செறிவே வாட்பேர் ; 
+ கள்ளேபொய் சோரங் கேண்மை கள்வானோர் மருத வேலி ; 

பள்ளேயோர் பாட்டுச் சாதி ; பள்ளமே ஞெள்ளல் சோரம் . 
607 திளைத்தலே நிறைதல் கூடு மனுபவந் துளைத்தல் செற்றாம் ; 

இளைத்தலே யிளைப்பி னாம மிரங்கலென் றோதற் பாற்றாம் ; 
கிளைத்தலே நிறைதல் மல்கல் ; கிள்ளையே கிளிவா சிப்பேர் ; 

வளைத்தலே கொளல்வளாகம் ; வளாகங்கோ ணிடந்தொ டற்பேர் . ( ) 
608 நொள்ளையே யொளிர்ம ழைக்கோள் நுவன்றநா கரவண் டின்பேர் ; 

வெள்ளையே வெண்சங் கிராமன் விளர்மேடம் வெண்பா வெள்ளி ; 
பிள்ளையே காரிப் புள்ளே வயிரவன் பெறுஞ்சேய் முப்பேர் ; 

வள்ளையோர் பாட்டே வள்ளை ; வள்ளியம் வயிர்ம ரீசி . 
609 கள்வனே முசுநண் டியானை கருநிறத் தவனை சோரன் ; 

ஞொள்கல்சோம் பிளைத்த லச்சக் குறிப்பலை யல்நு வற்பேர் ; 
கொள்கையேயறிவே பண்பாம் ; கொளுத்தேமூட் டொடுபு ணர்த்தல் ; 
தெள்ளுதல் கொழித்த லோர்தல் ; தேளனு டந்தெ றுக்கால் . ( ககூ ) 


( 
கசு 
) 


கசசு 


( கஅ ) 


( பி- ம் . ) வளிசோனை மாரி நேமி . கொழுஞ்சி யாலாம் . 3 தடுக்குமென் 
றறையற் பாலாம் . 

கள்ளென்ப பொய்சோ ரங்கள் கனவானோர் மருத வேலி . 
சோறாம் . மிகுதி . வள்ளிய மிளகே யூதி குழல்மாக் கலமும் வைக்கும் . 
குறிப்பென நுவலற் பாலாழ் . 


. 


காஉ அரும்பொருள்விளக்க நிகண்டு . 
610 வள்ளியே புனையிழைப்பேர் வல்லிகை வளைவோர் கூத்தாம் ; 

பள்ளியே சிற்றூர் கோட்டம் பாயல்கண் படைநீத் தோரூர் ; 
நள்ளியோர் வள்ளல் சுற்றம் ஞண்டொரு கொடியே நாற்பேர் ; 

ஒள்ளியே செம்பொன் சுக்ர னொளிதென் றோதற் கும்பேர். ( 10 ) 
611 புள்ளுவம் கனியே வஞ்சம் ; புள்ளவிட் டம்புள் வண்டாம் ; 

வெள்ளமே யுவரி யோரெண் மிகுதியென் றோதன் முப்பேர் ; 
நள்ளெனல் நடுவே நட்பாம் ; நாளிகஞ் சசோரம் வள்ளை ; 

மள்ளரே குறவர் வீரர் மறுவிலா வுழவர்க் கும்பேர் . ( உக) 
612 வாளொளி கயிறு கச்சு வயங்கிய படைநீர் கூர்மை ; . 

கேள்கிளை கிளத்த லொன்றைக் கேட்டுறல் கல்வி நாற்பேர் ; 
நாள்மல ருடுவே காலை நவிற்றொரு நாள்செவ் விப்பேர் ; 

நீள்நெடுந் தூரத் தின்பேர் நென்னலு மென்ன லாமே . ( உஉ ) 
613 அளக்கர் கார்த் திகைநாள் சேறோ டளங்கடல் புடவி யைம் பேர் ; 

விளக்கமே வெள்ளை தீபம் ; விளிவுவெஞ் சினமே சாவாம் ; 
துளக்கமே பயம் நடுக்கம் ; சுள்ளியே யனிச்ச மாச்சா ; 
இளக்கமே பிளக லின்பே ரீரமு மியம்ப லாமே . 

(உங ) 
614 அளித்தலே செறித்த லீகை ; ஆளாள் த லாட வற்காம் ; 

களித்தலே மந்தழைத்தல் ; களகரே புலையர் வேடர் ; 
தளிர்த்தலே துளிர்த்த லொன்றல் ; தாளாண்மை நடத்த லூக்கம் ; 

சுளித்தலே யொசித்த லின்பேர் சொற்றவெஞ் சினமு மாமே , ( ) 
615 வெளிறலே யறிவி லாமை விளர்த்தலும் விளம்பற் பாலாம் ; 

ஒளிறலே நிலவல் சீர்த்தி ; ஒளிவட்டந் திகிரி யாடி ; 
பிளிறலே களிற்றி னோசை கீண்டலென் றோதல் பேசும் ; 

குளிறல்பே ரொலிபெ ழுத்தி னொலியெனக் கூறற் பேரே . (உடு ) 
616 வேளையோர் புதர்முக் காலம் ; வெள்ளியே வெண்மை தாரம் ; 

19 பூளையே யிலவின் பஞ்சும் புகலுமோர் பூடும் போற்றும் ; 


( பி - ம் . ) வளையோர் , புள்ளுவ னனியே வேடன் பொருந்துவஞ் சனையே 
யென்ப , 3 நாளகஞ் சகோரம் . கேண்மை . யிரங்க லீரம் . களக்கரே . 7தளித் 
தலே . பூக்கஞ் சேறல் , யொசித்தல் சீதம் , 10 ஒளிர் தலே , 11 யெழுத்தி னோசை . 
19 பூளையே யிலவோர் பூடு , 


ளகரவெதுகை. 


கா 


சூளையே கணிகை சூளை ; சுளகேமுற் றில்வி சாகம் ; 
நாளமுட் டுளையி னாமங் கமல நா ளத்தும் நாட்டும் . 


( உச ) 


617 ஞெள்ளலே பள்ள மென்மை நீள்வீதி மிகுதி பூசல் 

ஒள்ளிய சோர்வி னோடே யுடன்பட லொலியே யெண்பேர் ; 
எள்ளலே பிகழ்ச்சி யெண்ண லிலங்கிய நகையே முப்பேர் ; 

உள்ளலே நினைவே யுள்ளான் ; உளைவுளைத் தல்லி ராக்கம் . ( உஎ ) 
618 குளிர்பனி மழுவே ஞண்டே குடமுழாக் கவண்கு ளிர்ச்சி 

யொளிரிலை மூக்கீர் வாள்மீ னொழுங்குட னிருத்த லெண்பேர் ; 
நளிர்குளிர் வெறுப்பே மல்கல் ஞண் நிடன் பெருமை யைம்பேர் ; 
களிறுநீள் சுறவு பன்றி கறையடி யத்த நாட்பேர் . ( உஅ ) 


619 மீளியே யிளமை வீரன் மேன்மகன் பெருமை பாலை 

யாளிறை யிரங்கல் கூற்றோ டாற்றலென் றிசைத்த லேழ்பேர் ; 
கூளியே யிளமை மண்ணை குறளையே றிபமே சுற்றம் 

நீளிய தொகுதி குற்றம் நிகழ்த்துபோ ரிருநான் காமே . ( உக ) 
620 களமே போர்க் களங் கழுத்து களாவிடங் கறுப்பில் லாள் நெல் 

லளவில் விடம்ப ரப்பென் றறையும்போ ரிருநான் கேயாம் ; 
குளமேபூ ராடம் வெல்லங் குட்டமுத் திராடம் நெற்றி ; 

தளமேபூ விதழே தாழி சாந்துடன் பொருப டைப்பேர் . • ( .0 ) 
621 இளையேமைப் புயல் திண் பூமி யிளமையங் காடி வேலி 

களையெயில் பசுக்கி டங்கு காவற்கா டோரெண் பேராம் ; 
கொளையேபாட் டோரி சைப்பேர் ; கொள்ளமாற் றுடன்சே றாகும் ; 

முளைவேயங் குரமே பிள்ளை ; முள்ளே நுட்பம் வார் சூலம் . ( ஙக ) 
622 காளமே யூதுங் கொம்பு கருமைமூ விலைவேல் நஞ்சங் 

கோளில்பூ வுடனே யெட்டி மரமெனக் கூறா றேபேர் ; 
தாளரி குறுந்தாள் பாதஞ் சாற்றுமுத் தியோக முப்பேர் ; 
பிளிளங் கதிர்க ருப்பம் பேசுறு மிளழை யமே. ( ங ...) 

( பி - ம் . ) 1 வல் லிக்கு , சோந்துமுப் பரிசை தானை . 3 முளையேசே யங்கு 
ரப்பேர் மூங்கிலுந் தறியு மாமே . முள்ளென்ப நுட்பஞ் சூல முண்டக மெனவும் 
பாற்றே . நீளமே நிகழ்பூ வெட்டி மரங்கழு நிகழ்த்தே ழேபேர் , 


காச அரும்பொருள்விளக்க நிகண்டு . 
623 கோள் குலை யிடையூ றொன்பான் கோள்வலி குணம்பொய் தீங்கே 

நாளொடு கோடல் கொட்டாட் டெனநவில் நாமம் பத்தாம் ; 
தோள்புயஞ் செங்கை நாமம் ; துளும்பலே திமிறல் துள்ளல் ; 

வேள்மத வேள்கு லாலன் வெறியாட்டா ளன் செவ் வேளாம் . ( ஙங) 
$ 24 விறலுயர்ந் திடும்ள கார வெதுகையின் விரிக்குஞ் செய்யுட் 

குறைவிலெண் ணான்க தென்ன வுலகினிற் கூறச் செய்தான் 
மறைகணான் கேத்துஞ் செவ்வேள் மலரடி சென்னி சூட்டும் 
அறவர்வாழ் செந்தின் மேவு மருமருந் தையன் றானே . . . ( ஙச ) 

[ மீகை . ) 1. உளதென்ப துடைத்தே கேண்மை ; உள்ளானோர் விலா 
னோர் வீயாம் . 2. குளியமே புலியுண் டைப்பேர் . 3. ஈளையே விசையோர் 
நோயாம் . 4. இளம்பிடி வடவை பெண்ணாம் , 5 , புளித்தலே சுவைசொறித் 
தல் , 6 காளையே றிளைபா லைக்கோன் ; காளிந்த மரவ மேலம் , 7. கேளிதெங் 
கரிவை யாடல் ; கேளனே கிளையோன் சேரன் . 8. துளவு தண் ழொய்வ 
ருத்தம் ; துழாய்பூதி தோம ரப்பேர் . 9. வள்ளுவே புலாலி னாமம் வாளுறை 
யெனவும் பேசும் . 10. அளவரே யுப்பளத்தோ ரளப்பவ ரெனவும் பாற்றே . 
11. வாளா கேளாப் பேச்சின்மை . 12. பிளவையே நோய்பி ளப்பு . 

ளகரவெதுகை முற்றும் . 


றகரவெதுகை . 


625 குரங்கிமென் குழவி பூத்த கொழுஞ்சடை வள்ள றந்த 

பாம்பான் றிணிதோட் கந்தன் பனிமலர்க் கடவு ணான்கு 
சிரந்துளங் கிடப்பு டைத்த சேவகன் றாளைப் போற்றி 

யுரங்கிளர்ந் திடும்ற கார வெதுகையாப் பினையு ரைப்பாம் . (க ) 
626 நறவமே பனிச்சந் தேறல் ஞாழல்குங் குமந்த ளிர்ப்பேர் ; 

புறவமோ ரூர்புட் காடே முல்லையி னிலனும் போற்றும் ; 
துறவுயோ கங்கூட் டப்பேர் ; துற்கையே பூரஞ் சூலி ; 
பிறவெனு நாமங் கேட்டும் பெட்டியும் வசிபு மாமே . ( உ ) 

( பி - ம் .) கொலை . நிலங்களர் வலிசி றந்த நீனிறச் சூரன் றிண்டோட் 
குலங்கிளர் வரையை வாட்டுக் கொழுஞ்சுடர்க் கதிர்வேற் கந்தன் -- ரலங்கிளர் 
கமலப் பாத நாவினா னவிற்றி யேத்தித் திலக்கிய றகாரத் துற்ற வெதுகையின் 
றொடையைச் சொல்வாம் . 3. காட்டும் , 


றகரவெதுகை. 


காரு 


( 
ச 
) 


627 அறவரே யுரியோர் யோகர் ; ஆற்பத நீழல் தேனீ ; 

குறவரே வேடர் குன்றோர் ; குறிகோசங் குறிப்பி லக்காம் ; 
மறவரே வயவர் வீரர் குறவர்க்கும் வழுத்தற் பாற்றே ; 

பறவைபோழ் திறகே பக்கி ; பாறலே றுடனே யோட்டம் . ( ங ) 
628 உறவியே யூற்றெ றும்போ டுயிருலைக் களங்கிளைப்பேர் ; 

பிறவினை யதுவே காமம் பாவமும் பேசற் பாற்றே ; 
உறழ்விடை யீடே காலம் உவமானம் பகைபு ணர்ப்பாம் ; 

இறவைபுட் டிற்பே ரேணி ; எறிதலே செகுத்தல் வீசல் . 
629 குறளியே யெட்டாண் டிற்பெண் குறள் பூதம் வாம னப்பேர் ; 

பிறழ்வவிர் தற்பே சோடே பெயர் தெலென் றிருபேர் பேசும் ; 
குறடு திண் பலகை திண்ணை கொல்பற்றுங் கருவி யொன்றாம் ; 

கறடுசெம் பொன்பேர் தாளிற் காட்டுறு பாடு மாமே . 
630 விறல்வலி பெருமை கொற்றம் ; வெறுப்புவேண் டாமை கோபம் ; 

1 அறலரி மணல்வி ழாவே யான்ற நீர்த் திரையே நீராம் ; 
இறலொரு மீனிற் றற்பேர் ; இறாலாரற் றேன்கூ டென்ப ; 

மறல்பகை சமர்பி ணக்கு ; மறலிசா தல்குற் றப்பேர் . 
631 இறும்பூதே யதிச யந்தூ றெழின்மலை தகைமை காடாம் ; 

மறங்கொலை தோலா வீரம் வன்பிணக் கொடுசி னப்பேர் ; 
அறந்துற வறமே யில்லா ரறமகை யறமே முப்பேர் ; 

முறம்புகல் விசாக முற்றில் ; முறுவலே சிரித்தல் பல்லாம் . 
632 4 ஆறேசெல் மார்க்கம் ஓண மறைந்திடு நதியே முப்பேர் ; 

சாறேகள் ளொடும் ரத்தின் றாழ்குலை விழவுஞ் செப்பும் ; 
சேறேதித் திப்புக் கும்பி திகழ்சாரங் கள்ளே நாற்பேர் ; 

ஏறேசெல் வம்மாற் சாலம் எருதுடன் முதனாளாமே . ( 
633 ஊறே தீ மைப்பேர் தீண்ட லுறுகொலை யிடையூ றென்ப ; 

பாறேநா வாய்நிமித்தம் பருந்து நற் றிலதங் காற்றாம் ; 

( பி - ம் . ) அறலேநீர் நீர்த்திரைப்போரிமணல் பரிவு மாகும் . 
மாகு மென்ப . மறஞ்சினம் பிணக்குக் கூற்று வன்சொலை கொலாமை வீசம் . 
ஆறென்ப செல்வ மோண மதர்நதி யறையோ ரெண்ணாம் . திருவிழாக் 
கள்ளே சாரம் . எருதிடி முதன ளைம்பேர் , 

14 


சு 


( 
எ 
) 


( 
அ 
) 


கசு 


( 
க 
0 
) 


அரும்பொருள் விளக்க நிகண்டு . 
நாறேநெல் நாற்றே நாறல் ; நாற்றமே நாறல் தோன்றல் ; 

தாறேவிற் குதையே மட்டே தாழ்மாக் குலைமுட் கோற்பேர் . ( க ) 
634 குறைகவை நிரப்புக் கொள்ளை குடியிறை குறைத லைம்பேர் ; 

பொறைமலை துறுகற் பூமி பொறைபாரஞ் சுமைக ருப்பம் ; 
கறையுர விறையி றுத்தல் கறுப்புட னிரத்தங் குற்றம் ; 

மறைமறை கேட கப்பேர் வழக்கிரர சியமு மாமே . ( 
635 அறைதிரை முழைஞ்சே யோத லடித்தல்சிற் றில்ப றைப்பேர் ; 

நிறைதுலாம் நீர்ச்சால் பாசி நிலைமையே பறிவே யைம்பேர் ; 
சிறையரண் பக்கம் புள்ளின் சிறகுவே றிடமே நாற்பேர் ; 

முறைகுணங் கோச மேயூழ் முறைமையென் றோதற் பேரே , ( கக ) 
636 எற்றலே குத்தல் வெட்ட லெய்துயிர்க் கொலைசெய் தற்பேர் ; 

குற்றலே குறல்ப றித்தல் நெரித்தலுங் கூறற் பேரே ; 
ஒற்றலே யுடுத்தல் மொத்தல் குறிக்கொள லுணர்தல் நீங்கல் ; 

முற்றலே வளைதல் நாம மூப்புக்காழ்க் கோடலும் பேர் . ( உ ) 
637 ஒற்றேமெய் யெழுத்தொற் றின்பேர் ; ஒற்றுத லறித லொற்றல் ; 

பற்றேயன் பொடுபற் றற்பேர் ; பற்றுளே தொழில்வினைப்பேர் ; 
செற்றே பொன்னலர்வெற்றிப்பேர் செறிவெனு முப்பேர் செப்பும் ; 

விற்றேவிற் பத்தி விள்ளல் ; வெறுப்பென்ப நெருங்கல் சொம்பாம் . 
638 நெற்றியே படைவ குப்பும் நிகழ்நுதற் பேரும் வைக்கும் ; 

கொற்றியே துர்க்கை வேந்தன் கோவிளங் கன்றுங் கூறும் ; 
பெற்றியே படுக்கு தம்பேர் பிறழநற் குணமி ரண்டாம் ; 

முற்றிலே விசாக நாட்பேர் முறமெனுங் கருவியாமே . ( 
639 அற்றென்ப பிறித சைச்சொ லருவினை யாற்றன் முப்பேர் 

புற்றென்ப தெழுத்துச் சென்னி வன்மீகப் பேரும் போற்றும் ; 
எற்றென்ப திரக்க மொத்த வெறிதலெத் தன்மைத் தென்றல் 
மற்றென்ப வினைமாற் றோடே யசைநிலைப் பேரும் வைக்கும் . (கரு ) 


( 
கச 
) 


( பி - ம் . ) நாறல்தோன் றுதலே நாற்றம் . முற்றல் காழ்க் கோடல் மூப்பு 
முடி வுசூழ் போதல் கோபம், ஒத்துத . செறிவுடன் செதெனாற்பேர். வெறுப் 
பேவேண் டாழை கோபம் . மொற்ற , 


றகரவெதுகை . 


க 87 


640 உறையுளூர்ப் பொதுவே நாடே யுயர்மனை சயனம் நாற்பேர் ; 

நறையெனு நாமந் தேறல் நறுநாற்ற முண்கள் ளேயாம் ; 
பறைமுழைஞ் சுடனே மேளம் பகர் தல்புட் சிறகே நாற்பேர் ; 

நிறைதலே கமமுண் ணற்பேர் ; நிறமென்ப மருமங் காந்தி . ( கசு ) 
641 உறுகணோய் பயத்தி னாம மிடிதுன்ப மோது நாற்பேர்; 

குறுகலே யுறல்பற் றிட்டல் ; கூறலே விற்றல் பேசல் ; 
துறுகலே கருப்பம் பாரஞ் சுருமைகற் பாறை நாற்பேர் ; 

மறுகரை மறுகே வீதி ; மறலியை மயக்கக் கூற்றாம் . ( கன ) 
642 வறுமையே மிடிமை துக்கம் வழுத்து றும் நுண்மை முப்பேர் ; 

குறுமையே யற்பம் பாவங் குறுகலென் றோதற் கும்பேர்; 
சிறுமையே மிடிநோய் நுட்பம் ; தேற்றமுட் குறிப்பே ஞானம் ; 

உறுவனே முனிசி னன்பேர் ; ஒற்கலே " யின்மை தேய்தல் . ( கஅ ) 
643 அறுவாய்கார்த் திகை நா டிங்கள் ; அறுகேபுல் யாளி சிங்கம்; 

இறவேதா னிறவி றக்கம் ; ஏற்றமே மிகுதி வெற்றி ; 
தொறுவேயான் குழவி நாமம் சொல் விட்டி லடிமை முப்பேர் ; 

செறுவேகோ பம்வ யற்பேர் ; சிறுவரை யிலேசம் பொற்றை . (ககூ) 
644 ஈறேயுப் பளங்க டைப்பேர் ; இறுதிபெய் கடையு யர்ச்சி ; 

நூறேயெண் ணொலிபொடித்தல் ; நொறில்வினா பாணுடக்க மும்பேர் , 
சோறேவெண் மூரல் நாமம் பரணிகா ளினிமை சொல்லும் ; 

கூறேபங் கிடுதல் மாற்றம் ; கொறியேமே டங்கொ றித்தல் . ( 20 ) 
645 அற்பமே சிறுமை நாயாம் ; ஆற்றாற்றல் தலைக்க டைப்பேர் ; 

கற்பமே சுவர்க்கம் வெய்ய கமலனாளதுவும் வைக்கும் ; 
சற்பமே விரைவு பாம்பு வரையாடு தானே முப்பேர் ; 

பொற்பெனும் பேர்வனப்புப் பொலிவோடொப் பனையென் றாமே . ( ) 
640 அற்புத மிரக்கச் சொல்லு மதிசயந் தானே செப்பும் ; 

விற்புவெற் றிப்பேர் வெப்போர் 19 வெருவல்செற் றுடன்பெருக்கம் ; 

( பி -ம் ) 1 மூன்கள் . பறைதிரை முழைஞ்சே பெற்றும் பறையோதல் 
புள்ளின் றூலி . நாட்பேர் . மறுகுகள் தெரும றுக்கம் . குறுகலு மழகு மாகும் . 
குறிப்பேர் . 7 யிளமை , 8 நா மங்கள் . " அறுகுபுல் யாளி சிக்கம் ஆனையே புலியெ 
னும்பேர் , 10 லீட்டி னடிமை . 1 நுடக்க மும்பேர் . 19 வெருவலே பெருக்க மல்கல் , 


க 0 அ 


( 


அரும்பொருள் விளக்க நிகண்டு . 
கற்பருள் ளுயர்த்த மேடை கடிமதி ளுடன்கற் பாகும் ; 

அற்பசி முதனா டிங்கள் ; ஆற்பேபே சொலிசி ரித்தல் , ( உஉ ) 
647 உற்கைவிண் வீழுங் கொள்ளி யுடுவெனு மிரண்டே நாமம் ; 

சற்கரை கரும்பின் கட்டி சாற்றிடு நெருக்க மும்பேர் ; 
பொற்கணி யியக்கர் கோமான் பூடொன்றோ டாந்தைக் கும்பேர் ; 

பிற்கெனு நாமந் தானே மழையுடன் பின்னு மாமே . ( உங ) 
648 1 ஆற்பர வந்து ளிப்பேர் ஆகவந் தூளிக் கும்பேர் ; 

மாற்கமே சமையம் வீதி மறுதலை வழிச மூலம் ; 
வேற்கரன் வெறியாட் டாளன் மிளிரிலை வேற்பி ரானாம் ; 

காற்பாச மிழைப் ருத்தி ; கறிமிள குடன்க டித்தல் . (உச ) 
649 3வறுகலங் கானல் யாழாம் ; மறுமறுத் தல்குற் றப்பேர் ; 

அறுபத முரலும் வண்டோ டறை கையாந் தகரைக் கும்பேர் ; 
தறுகணுள் ளடங்கி லாமை மறஞ்செயிர்த் தற்பேர் சாற்றும் ; 

சிறுமூலம் பூண்டு காமன் றிப்பிலி முப்பே ராமே . (உடு ) 
650 உறுப்பேபா லைத்தி றப்பண் ணுடனங்க மிகுதி வையம் ; 

இறப்பேசா மிகுதி போக்காம் ; எறுழ்வலி யுடன்றண் டப்பேர் ; 
பிறப்பேபேர் தல்வெற் றிப்பேர் பிறந்திடல் செறிவே நாற்பேர் ; 

இறுத்தல்பேச் செடித்தல் சோம்போ டிறையிறுத் திடலே தங்கல் . 
651 அற்கமே நீர்க்காக் கைப்பே ரலர்பொது ளெருக்கும் பேசும் ; 

வற்கமே குதிரை வாயின் வடமூக்கில் வழுவில் கூட்டம் ; 
சிற்பியே யுவச்சர் ஓவர் ; " திறன் றிறம் கார ணப்பேர் ; 

அற்றலே நெருங்கல் துய்த்தல் ; சூறையே நுதல்சு முற்கால் . ( உஎ ) 
652 பறழ்தலழ் சாதி கன்று ; பற்றாரன் புடையோர் தெவ்வர் ; 

புறமிட முதுகு வீரம் ; பொற்றைகான் சிறுகுன் றேயாம் ; 
பிறழ்தலே நடுக்கம் வேறு பெயர்தலோ டொளிவி டற்பேர் ; 

புறணியே குறிஞ்சி முல்லை நிலனொடு புறம்பே தோலாம் . ( உ அ ) 
653 வெறுக்கைபொன் கனவே செல்வம் ; மேற்கோளேசனியன் பூட்கை ; 

ஆறுக்குடம் பிற தல் நாமந் தோலுடன் பிணக்குஞ் சொல்லும் ; 

( பி - ம் ) 1 ஆற்பா வந்து ளிப்பே ராகவந் துளியொ லித்தல் . வழுச . வேறு 
சலங் . எறுழ்கதை வலியே தூணம் . சித்திரக் காரர்க் கும்பேர் . கனலே 
செல்வம் விழுப்பொரு ளெனவே முப்பேர். 


றகரவெதுகை . 


கம் 


குறிக்கோளொற் றுமையே தேற்றங் கணித்தற்குங் கூறற் பாற்றாம் ; 

அறிக்கையே பற்றி வைத்த லறிவுமென் றறைய லாமே . ( உக ) 
654 முறியென்ப முறியல் தீட்டு முறியோலை தளிரே முப்பேர் ; 

வறிதென்ப தருக லின்பேர் சிறுத்தலு மதன்பொ ருட்டாம் ; 
கிறியென்ப வழிபொய் புன்மை ; கிறவுஞ்சம் வரை தீ வோர்புள் ; 

நெறியென்ப நடவை மோக்கம் ; நிற்வாணக் கெதியோர் தீக்கை . ( ) 
655 அற்காமை நிலையா மைப்பே ரறிவின்மை யதற்குங் கூறும் ; 

விற்கோடி யிராமன் றந்த மிளிர் தீர்த்த மோர்க ணிப்பாம் ; 
தற்கோலங் கமழ டைக்காய் சாற்றொரு மருந்துங் காட்டும் ; 
* வற்காலி யுயரும் பெற்றம் வருடைக்கும் வகுத்த தாமே . ( ஙக) 


656 பிறங்கலே மிகுதி வெற்புப் பெருமையே நிவப்பே துக்கம் 

நிறங்கிளர் பிறையி னோடே யிறைநிறை வுடனெண் பேராம் ; 
கறங்கல்பேய் சுழற்சி யார்ப்பாம் ; கறுத்தலே கருமை கோபம் ; 

பிறங்கடை வழியி னாமம் பிள்ளையு மசலு மாமே . ( கூட ) 
657 இறும்பேசெம் மலர்கு றுங்கா டெழிற்கிரி யிசைக்கும் வண்டு 

நறுங்குழை காந்தட் செம்பூ நற்செழுந் தகைமை யேழ்பேர் ; 
புறம்பணை குறிஞ்சி முல்லை நிலனிரு பேரும் போற்றும் ; 

குறும்பொறை குன்றே காடே குறிஞ்சி நன் னிலத்தூர் முப்பேர் . 
658 இறையேவீட் டிறப்பு வேந்த னிறையிறுத் திடல்வி தாதாப் 

பிறைவேணி சிறகு தங்கல் பெரியோர்கை வரைபே சென்னி 
நிறைகால வரவே யற்பம் நிகழ்கடன் பன்மூன் றேபேர் ; 
துறையே நீர்த் துறைபு மாயத் துறைசெய்யுட் டுறையு மாமே . ( ) 


659 அற்றமே சற்றே நாயே யவகாச மறைவு சோர்வோ 

நடிற்றிலா துடியே யற்ற லியம்புறு முண்மை யேழ்பேர் ; 
செற்றமே பகைமை கோபம் ; சிறப்பென்ப மிகுதி சீர்மை ; 
பெற்றமே பசுவி னாமங் கொழுவிடை யதற்கும் பேரே . ( கூரு) 

( பி - ம் . ) மருந்தே யாற்றல் . யார்ப்புக் கடாவொரு குறுந்த டிப்பேர் . 
இறும்பு தூ றதிச யங்குன் றிண்டைப்பூத் தகைமை காடாம் . 4 வரைவே , 
5 இற்றலே துடியே யுண்மை யெனுமபி தான மெட்டாம் . 


க்கீடு 

அரும்பொருள் விளக்க நிகண்டு . 
660 தோற்றமே செனன மூற்றஞ் சொன்மாலை முளைத்தல் சீர்த்தி 

யேற்றமார் விளக்கங் காணல் மிகுதியென் றிசைக்கு மெண்பேர் ; 
ஊற்றமே யறிவொ டாற்றல் சலிப்பின்றி நிற்ற லோதும் ; 

கூற்றுரை யியமன் பேராம் ; கொற்றமன் னியல்வெற் றிப்பேர் . ( ) 
661 ஊற்றே நோ வுறவி தீமை யுற்றறி புலனூற் றுக்கோல் 

மாற்றிலா விடையூ றென்ன வழுத்திய நாம மாறாம் ; 
தோற்றலை புறந்த ரற்பேர் சொற்புகழ் வலியே தோற்றம் ; 

போற்றலே வணங்க லோம்பல் ; புற்பதி தருப்பை பெண்ணை . ( ) 
662 குறும்புபாலைரி லப்பேர் குறுநில மன்னர் தம்மோ 

டிறும்பு போர் புரித லூரென் றியம்பிய நாம மைந்தாம் ; 
பிறந்தையுற் பவமே பாவம் ; பிற்பல மரசு திப்பிலி ; 

பிறங்குடற் றழும்பி னாமம் பெருமையென் றிரண்டு மாமே . ( ங.அ ) 
663 வெறியேநாற் றங்க லக்கம் வெறியாடல் வட்டம் வெம்பே 

யறிமேடம் வெருவல் மூங்கி லணங்காடல் மறவி தீங்கள் 
பொறியார்மென் சிறைவண் டென்னப் புகலுறு பேரீ ராறாம் ; 

மறியேமான் மேடம் நிற்றல் வலிமுகம் யானை யைம்பேர் , ( கூசு ) 
664 ஆற்றலே வலிமு யற்சி யதிகமே நிலைமை ஞானம் 

போற்றலார்ப் பரித்தல் செய்தல் பொறையார்த லிவையொன் பான்பேர் ; 
ஏற்றலே யெழுப்பல் கோடல் எதிர்ந்து போர் செய்த லேற்றல் 

போற்றிட லிழிவி னோடு மிகுதியும் புகலேழ் பேரே . ( 10 ) 
665 பொறியென்ப வரியெ ழுத்துப் புள்ளியைம் புலன்றீ செய்யோள் 

நெறிதுன்று மதிலு றுப்பு நீணிதி வினைவெ றுக்கை 
பிறிசெங்கை வரைத ழும்போ டிலாஞ்சனம் பொறித்தல் பெய் 

ரறிகின்ற மலைப்பே நாவா யபிதான மீரெட் டாமே . (சக) 
6166 உறையேமைத் துளிவி லங்கூ . ணுறைத்தலோ ரிலக்க நீளம் 

அறைவாணாள் படைபெய் கூடோ டட்டபாற் புரைநல் லாடைக் 
கறைபகற் றுவர் நீர் தூய்வெண் கலம் பொருள் மருந்தி டைச்சொல் 
முறையுட னொழுக லென்ன மொழி புமீ ரேழ்பே ராமே . ( சஉ ) 

( பி - ம் . ) 1சலிவின்றி , குறும்பேவெற் பொடுகான் பாலை குறிஞ்சிநன் 
னிலத்தூர் வெம்போர் - திறங்காலுக் குறுகி லப்பார்த் திபரெனு மறுபே ராமே . 
யோர்த்தல் . விழியி னோடே . 


றகரவெதுகை. 

ககக 
667 பொற்புயர்க் திடும்ற கார வெதுகையிற் போற்றுஞ் செய்யுட் 

" சொற்பெற வொன்றோ டேநாற் பானெனத் துலங்கச் செய்தான் 
வெற்புறழ் நெடுங்க லாபச் சிகி யிலர் விசாகன் பொற்றாள் 
அற்பகல் வணங்குஞ் செந்தி லருமருந் தையன் றானே . ( சங ) 

[ மீகை . ] 1. மேற்குமேற் றிசைமே லும்பர் . 2. இறைஞ்சிவற் கலைவ 
ணங்கல் . 3. அறுவை யாடை சித்திரை நாளுக்கு மறைய லாமே . 4. நறவே 
செந் தேனி ஏமம் நாறுக்குங் குமமு மாமே . 5. நெற்கிடை மூல நாளே நிகழ்த் . 
துறு மீடம் மாமே . 6. ஆற்பேபோர் செய்தல் தூளி யாசமே யொலியே 
நாற்பேர் . 7. சொற்கமே முலைசு வற்கம் ; தூறேன் ற் றுதல்கா டென்றாம் 
மிற்கெனு நாமர் தானே விளம்பல்மெத் தெனவு மாமே . 8. கற்சூரங் கழல்பே 
ரீச்சாம் . 9. பொறுத்தலே பொறுமை தாங்கல் ; பொறையனே பொறுப்போன் 
சோன் - வெறித்தலே செறிவி னாமம் வெஞ்சினம் வெறித்தலாமே . 10. உறாரே 
யொன் னலசோர் வில்லார் ; உறையலே பிணக்கி ருத்தல் - சிறாரேபுல் லறிஞர் 
காமஞ் சிறுவர்க்கும் புகலற் பாலாம் - சுறாவேவெங் களிறு மீனுஞ் சொற்றன மகர 
மும்பேர்.இராலேயா ராற்றேன் கூடே றெரிநாளென் றியம்ப லாமே . 11. கொற் 
றவை துற்கை வெற்றிக் கொற்றவர் தமக்குக் கூறும் , 12. உறையூரே சோழ 
னுரு முயர்மரு தத்தூ ரும்பேர் . 13. காறோ எங்கொ ழுப்பேர் . 14. விறலிபா 
டிச்சி வீரன் ; வீறலே விரிவு மீறல் - கறவையான் வடவி ருக்கங் கறக்கும்பால் 
வருடைக் கும்பேர் . 15. குறுந்தடி போதி கைப்பேர் குணிலெனும் பேரும் 
போற்றும் குறிஞ்சி செம் முள்ளி யோர்பண் மலைச்சார னிலமுங் கூறும் . 
16. நோற்பவை யைந்த வித்தல் பொறையென வெலற் பாலாம்.--பாற்புரை 
புள்ளின் குஞ்சே யிருபிறப் பாளர் பார்ப்பார் - ஆற்றுரை நுதலின் பேரே 
போதச்செய் தற்பே ராமே . 17. செற்றல்செற் றுதல்கெ டற்பேர் - பறம்பெனு 
நாமம் வெற்பும் பயோதா மதுவு மாமே . 18 , இறும்பூதே யதிசயம்வண் டிண் 
டைப்பூத் தகைமை காந்தள் -நறும்பூச்செம் பூக்கு றுங்கா னற்குழை குன்றொன் 
பான்பேர் , 

நகரவேதுகை முற்றும் . 


( பி -ம் . ) பொற்புவல் லின்ற. சொற்பெற மாறெட் டென்ன வுலகி 
னிற் றொகுப்பச் செய்தான் , பலா , 


கரவெதுகை. 


னக 


. 


C 


668 1 வரைகிள ரவுண வாரி சுவறிட வடிவே றொட்டுத் 

திரைகிள ரொலியி னெற்றுந் தேவர்தஞ் சிறையை மீட்ட 
நிரைகிள நாறி ரண்டு தோளவ னிறத்தாள் போற்றி 

உரைகிளர் னகார மாய வெதுகைத்தூக் கோத லுற்றாம் . ( க ) 
669 நனவென்ப கருத்து ணர்ச்சி நவிற்றிடுந் துணிவென் றேபேர் ; 

கனவென்ப துயிலே மையல் ; கனலிதீ யிரவி பன்றி ; 
மனவென்ப நினைத்த லாடை வயங்குநன் மணிசங் கக்காம் ; 
வினவென்ப விளம்பல் கூரும் வினாவெனு மிருபே ராமே . 

(உ ) 
670 முனிசினம் யானைக் கன்றோ டகத்தில் முனிவனைம்பேர் ; 

தனிதமி யொப்பின் மைப்பேர் சார்கோவிற் றூறல் நாற்பேர் ; 
துனிசினம் புலவி நீட்டம் துன்பம் நோய் வாட்கோ ரைப்பேர் ; 

நனிமிகு திநெருக்கம் பெருமையிம் முப்பேர் நாட்டும் . ( ங ) 
671 வினையிரு வினையே கன்ம மிகுபூசல் குயிற்றல் நாற்பேர் ; 

முனை நுனி படைப கைப்பே ரிறைமையும் வெறுப்பு மோதும் ; 
சினையரும் பேக ருப்பம் திகழுறுப் பொடுகொம் பாகும் ; 

வனைதலே யணிதல் பூசல் மன்றலொப் பனைநாற் பேரே . ( ச ) 
672 பனியென்ப குளிர்நடுக்கம் பனியச்ச மதிதுன் பப்பேர் ; 

நுனியென்ப நுதிநுண் மைப்பேர் நூற்றுறு பஞ்சு மாகும் ; 
சேனிமந்தன் மகநாள் பூரம் ; தனஞ்செயன் கால் தீ பார்த்தன் ; 

புனிதந்தூஉப் புணர்த நாளாம் ; புன்கணோய் மெலிவு துன்பம் . () 
673 7 நனைமலர் முகுளே வேள்வி ; நான்முக னருகன் கஞ்சன் ; 

அனையுத வுறுதாய் தோழி ; அனித்தஞ்சேந் ததம்பொய் சாந்தாம் ; 
கனையொலி செறிவி ரண்டாம் ; கானென்ப மண கா டாகும் ; 
வினைஞரே களைஞர் கூத்தர் விளம்புகம் மியரென் றாமே . 

( பி - ம் .) வல்லினை நிகர்த்த கொங்கை மடவாற் சசிம ணாளன் - இல்லி 
னர் தழைப்பச் செய்த வெம்பிரான் செர்தில் வேலோன் - நல்லின மணிப்பொற் 
றண்டைச் சிறடி நளினம் போற்றி - மெல்லினம் புகல்ன கார வெதுகையின் 
சொடைவிரிப்பாம் , கள்னே செப்பல் சற்றெளி வகல நற்பேர் . கேட்டல் 
வினாவெனு முப்பே ராமே . சாளரம் கோயிற் றூறல் , பேடைபண் கைப்பே . 
சனியென்ப துக்கம் வாரஞ் சாற்றுறு மகநாள் பூரம் . 7 நனையென்ப கள்ளே 
வேள்வி நவிற்றுபூ முகையு மாமே , சேத்தியம் பொய் சாந்தம் . 


ச 


னகரவெதுகை. 


ககா 


( 
எ 
) 


( 
41 
) 


674 வினதையே பயோத்தி நாமப் பறவைவேந் தன்றா யாகும் ; 

பனுவலே கிளவி நூற்பேர் பகர்செய்யு டனக்கும் பன்னும் ; 
தனுவுடல் கால நுட்பம் தரிக்கும்வில் லோர சைப்பேர் ; 

மனுவொரு வேந்தன் சொல்லா மந்திர மனிதற் கும்பேர் . ( 
675 கூனலே பணில மாந்தை கோண்பிறை பருந்தே பைம்பேர் ; 

பானல்கள் பழனம் நெய்தல் வெற்றிலை பரவை வாசி ; 
மானலே மயக்க மொப்பு வருமிலச் சைப்பேர் வைக்கும் ; 

எனல் நேற் கதிரே யாதி புனந்தினை யிசை முப் பேரே . 
676 கானமே யிசைகான் வானம் பாடிதேர் மேசை காட்டும் ; 

பீனமே பெருமை பாசி படுடன் பேடி. யூராம் ; 
ஆனஆந் தேவ தாருப் படகந் தாந் தமியு மப்பேர் ; 

பாமே யறிவு கல்சி ; நனந்தலை நதிவுச் சப்பேர் . ( கூ ) 
077 சனமே நடவை தேய்த விழிவுடன் 3 முயலே நாற்பேர் ; 

நான ே ஈம் பூச்சு . நாமங்கத் தூரிக் குப்.பேர் ; 
நூனமே யீன 51 குன்றல் துவன்ற திச் சயமெண் ணெய்ப்பேர் ; 

பானமே குடித்தல் கள்ளாம் , பளித்தல்வான் பொழித லீதல் ( ) 
678 ஆனென்ப திடைச்சொல் லாவாம் ; அனிலனோ ரவுணன் காற்றாம் ; 

வானென்ப வினயி னெச்சம் வலிமுகில் பெருமை விண்ணாம் ; 
தேனெனட நறயும் வனந் தித்திப்பென் றறைதன் முப்பேர் ;. 

மீனென்ப வுடுமச் சப்பேர் ; வென்றிசீர் துர்க்கை வெற்றி . கக ) 
679 அன்னமே கவரி மாவு மடிசிலோர் புள்ளு மாகும் ; 

கன்னமே செவிக துப்புக் கன்னக்கோல் பொன் செய் தட்டார் ; 
சின்னமே யூதுஞ் சின்னஞ் சிறுமைசில் வான முற்றில் ; 

தன்னமான் கன்றே யற்பம் ; தானவ னசுரன் றிங்கள் . ( க . ) 
640 முன்னலே நினைவு நெஞ்சம் ; முன்னஞ்சீக்கிரிபெண் ணப்பேர் ; 

துன்னலே செறிதல் சேர்தல் ; தோன்றி செங் காந்தள் நெல்லி ; 
( பி - ம் . ) வினிதை , கொக்லன் . முயல்வெள் வரிப்பேர் , நானமே பூச் 
சொ ழுக்கம் கத்தூரி கவரி நன்னீர் . தணைம் பேர் : துன்னலே செறிதல் சேர்த 
ஒழுதற்குஞ் சொல்லற் பாற்றாம் . தோன்றியே யுதிர நெல்லி சொற்றசெங் 
காந்தட் கும்பேர் . 

15 


கக * 


அருப்பொருள்விளக்க நிகண்டு . 


கன்னல்நாழிகைகு டம்ங் கைவட்டிற் கரக மிக்காம் ; 

பன்னலே பருத்தி பேசல் பனுவல்பாச் செறிவு மாமே . ( க ) 
681 ஆனியே சேத மூல நாளொரு ம த மும்பேர் ; 

வானி ? ச னைமேற் கட்டி வார்து கிற் கொடியே முப்பேர் ; 
மோனியே மவுனி யோகி.; முன்பாற்றல் பெருமை முன்பாம் ; 

கூனியே பெட்டாண் டிற்பெண் கோணல்கை தைக்கும் பேரோ 
682 மோனையே யாப்பு றுப்பு முனையுமென் றறைபற் பாலாம் ; 

சேனையே படைக்க லப்பேர் வரூதினி யெனவுஞ் செப்பும் ; 
சோனையே விடாம ழைப்பேர் திருவோண நாட்கஞ் சொல்லும் ; 
மானவர் வீரர் மாந்தர் ; வானவன் பிரமன் சேரன் . 

( கரு) 
683 மன்னென்ப மிகுதி வேந்தன் வழுத்து மோ ரசைநி வப்பாம் ; 

பொன்னென்ப பொலி விரும்பு பொன்றிரு வியாழம் பொற்பாம் ; 
கொன்னென்ப பெருமை காலம் பயம்பய னிலாமை கூறும் ; 

தென்னென்ப வனப்பி சைப்பேர் தெற்குமாங் கற்பி தமே. ( கசு ) 
684 மன்னனே வியாழம் வேந்தன் வயம் தடித் திரட்டா திப்பேர் ; 

கின்னரம் நீர்ப்புள் யாழுங் கின்னரற் கும்பேர் வைக்கும் ; 
பின்னகங் கொண்டை பின்னல் ; பின்னைமா றேவி பின்றை ; 

நன்னர்மாட் சிமையே நன்மை ; நன்மை புத் தமமே பின்பம் . ( ) 
635 வன்னிதீ பிரம சாரி வண்கிளி சமியே பன்றி ; 

சென்னியர் பாணர் கூத்தர் ; தேனுவே களவொ டான்பேர் ; 
அன்னியங் குயில சற்பேர் ; ஆனமே சிவிகை நாவாய் ; 
சொன்னலே யிரும்பி னாமஞ் சோளமென் பனவு 

( கஅ ) 
686 அன்றிலோர் புள்மூலம்நாள் ; ஆனியம் பொழுதே நாளாம் ; 

குன்றொளிர் சதைய நாளே குறையேவே தண்ட முப்பேர் ; 
நொன்றலே பொறுமை தள்ளல் நிலைநிறுத் தல் நு வந்பேர் ; 

மன்றலே பரிம ளப்பேர் ஒப்பனை வருகல் லியாணம் . {ககூ ) 
687 அனந்தமே பொருளி லாமை யளவின்மை பொன்னா காயம் ; 

அனந்தன் மா லானோர் பாந்த ளருகனென் றோத னாற்பேர் ; 

( பி - ம் . ) வெய்யோன் . " கிளத்தொரு தோற்றத் தும்பேர் . 3 தேனுவே 
குதிரை கள்வர் செப்புறு பெருமை யாவாம் . யானமே . 


மாமே . 


னகரவெதுகை. 


ககரு 


அனந்தையோர் சத்தி பூமி , அலுக்கமே பயஞ்சோம் பென்றாம் ; 

1 அனங்கமல் லிசையிரு வாட்சி ; அனலோன் றீ யரனு மாமே . ( 20 ) 
638 முன்னென்ப பூரு வப்பேர் மொழியுமாக் கிரமும் பேசும் ;; 

புன்மையே கீழ்மை யின் பேர் நிறத்திலொன் றெனவும் போற்றும் ; 
தொன்மையே பான்மை தன்மை சொற்றநற் குணமெ னும்பேர் ; 

பன்னகா சனன் வீ வேந்தன் பாமேட்டி தானு மாமே . ( உக ) 
689 3 வனமப்புத் துழாயே சோலை வனப்புப்புற் றீமங் காடாம் ; 

கனவட்டம் பருதி வாசி ; கன்றுத லீதல் கன்றல் ; 
பனை நுட்பம் பெருமை யானை பையித ழோர்டி ரப்பேர் ; 

மனைகட்டு மில்லே பில்லாள் ; வான்மையே வெள்ளை தூய்மை . ( ) 
690 மானேரே வதிநாள் மேனி மகரமோ டிருமை பெண்மான் ; 

கோனேயாற் றல்சு வரமி பெருமைகோக் கொழுநற் கும்பேர் ; 
ஆனேசெம் புலவு நெற்பேர் ; உன்மத்த மயக்கூ மத்தை ; 

நோனார்நோற் றிலர்மாற் றாராம் ; நோன்மைநோன் பிருமை யாற்றல் . 
691 மனோகர மழகி னாம மகிழ்ச்சியோ டின்ப மும்பேர் ; 

பினாகியே யறுகோ ராறே பிள்ஞகன் றானே முப்பேர் ; 
எனாதிமஞ் சிகன மைச்சன் றளநாதன் மறவ னென்றாம் ; 

வினாயக னருகன் புத்தன் வெங்கரி முகத்தோ னாமே . (உச ) 
692 ஈன்றவன் பிரமன் பெற்றோன் ; என்பேபுல் லெலும்பி ரண்டாம் ; 

மான்றலே மயக்கங் காற்றே வருகுற்றம் பெருமை நாற்பேர் ; 
தோன்றல்சேய் முலையே நாதன் றொன் முல்லைத் தலைவற் கும்பேர் ; 

ஆன்றலே மிகுதி யின்பே ரகலமாட் சிமையென் றாமே . ( உரு ) 
693 அனகனே பவங்க ணீத்தோ னபையனே யருகன் முப்பேர் ; 

சனகனோர் முனியோர் வேந்தன் ; சானுக்கற் புறமு ழந்தாள் ; 
பனகமே மிகுதி குன்றம் பலமுறந் தருப்பாந் தட்பேர் ; 
கனகனோ ரவுணன் புட்ப கவிமானன் விடையோ னாமே . 


( f- ம் ) 1 அனங்கமே யு - ருவி லாமை யலர்மவ்வ லிருவாட் சிட்பேர் . மாத் 
திரமும் . வனமே நீ ரீமஞ் சோலை வளப்பாடா ரணியம் நாடே - யினமார்வன் 
மீகம் பைய வீர்ந்துழா யெண்பேர் வைக்கும் . பூற் றஞ்சு . 

: 


கக 


அரும்பொருள் விளக்க நிகண்டு , 


| 


69 ! சனமோல் செறிவு வட்டங் கார்முத்தக் காசு பாரம் 

தினமேவு பொன்னு றுப்புத் திரட்சி மையத் தேபேர் ; 
தனமேவெம் முலை பான் கன்றே சாற்றுமுத் திரமே பொன்னாம் ; 

இனமோன் இளைய மைச்சாம் ; ஏனையே யொழிவி டைச்சொல் . ( ) 
605 கானல நிறம் டேய்த் தோடு சங் கதிர்க்கிர ணங்க டற்சார் 

வானநற் கரைகேஞ் சோலை மபான முப் பளமா மேழ்பேர் ; 
சானகி வேபே சீதை ; தானை னிகங் கை வேல் ; 

ஏனமான் பன்றி யின்பேர் ; என்றாழ்காற் றிசவி வெய்யில் . ( .... ) , 
696 மானமே மகிழ் - லச்சை வலி குற்ற பெருமை தொன்மை 

ஈனமி வளவி னோடே மான்மத மெனவெண் பேரே ; 
தானம யிடஞ்ச வர்க்கந் தருகொடை மதம் ரோட்டாம் ; 
வானமா காய மங்கி மழையுலர் மரமு மாமே 

( உக) 
( 197 கன்னியே தவப்பெண் துர்க்கை கன்னிகை பிராசியாறொன் 

அன்னுறு மிளமை நாம மழிவின்மை யொகதேழ் பேரே ; 
சென்னியை பாணன் சோழன் றிகழ்சிச மசுவ நிப்பேர் ; 

நன்னிலை நோற்கு நோன்பும் நளிற் சுக் கலம் பாமே ( ங.0 ) 
698 மன்றமே தொட்சி மெய்ம்மை வாசமம் பலமே வீதி 

நின்றகல் யாணத் தோடு வெளிபென நிகழ் கமா மேழ்பேர் ; 
கன் , 

றுகை வளையே யற்பக் காட்டிய விளமை குட்டி ; 
நன்றேயுத் தமத்தி னாமம் நல்லறந் தானு மரமே . 

( ந.க ) 
699 வடிவுயர்ந் திடுன கார வெதுகையின் வழுத் சிஞ் செய்யுட் 

படிபுக ழொன்றொ டேமுப் பானெனப் பகரச் செய்தான் 
துடியிடை மறமின் னாட்குத் தூய்மலர்க் கணியாய் நின்றோன் 

அடியிணை யிறைஞசுஞ் செந்திலருமருந் தையன் றானே . ( ஈ. உ ) 
700 இருமையொன் றியதி ருச்செந் தின் முரு கோனை யேத்தும் 

அருமருந் தையன் சொற்ற வரும்பொருள் விளக்கங் கற்றார் 
பொருமுரண் டெறப்ப டுத்தும் புலமை நாற் றிறம்வி ளக்கும் 
திருமருங் குறப்பொருத்தும் செருக்குடனிருப்பர் தாமே ( ஙங ) 

( பி - ம் . ) செப்பாம்-தினமேமெய். படிபு : மாறா றென்னப்பான்மையோர் 
துதிப்பச் செய்தான் - துடியிடை வள்ளி கேள்வன் சுந்தரச் செந்தில் வேலோன் 


9 


னகரவெதுகை. 


க 


[ மீகை . ] 1. கனியென்ப மதும் பண்டு கனிந்திட லதுவு மாமே 
2. தினையென்ப சிர ைடீ பேனல் , 3. சானமே தமிழ் பொன் சாதி , 4. முன் 
னமே தொன்மை முன்பாம் ; முன்னை முன் றோன்றல் முன்னை . 5. ஏனாதி 
மஞ்சிகன்மந் திரிதந்த்ரி மறவோ னென்றாம்- நோனாமை தவஞ்செ யாமை 
துவன்றிடும் பொருமைக் கும்பேர் - மானாரே மாக்க ளேறூர் வள்ளல்மா தர்க்கு 
மாகும் . 6. ஆனையே சிங்கம் வேழம் ; அனலோன் றீ யானே யென்ம் 
7. பூனையே புனுகு சவ் வா தளிக்கும ! வெருகும் போற்றும் - கூனையே வேள்விக் 
குண்டங் கருப்பஞ்சாறகூனுபேர். அன்று கோலேயூற்றுக்கோ லுளுவுகோ. 
ஒழுங்கோற் கும்பேர் - சான்றவர் மிக்கோர் வெய்யோர் சாட்சி சொல் வோர்க்கும் 
கூறும் , 9. கான் நல்கீழ் கோக்கல் தொங்கல் ; நன்கேயுக் தமமி குத்தல் , 
10. இன்மையே குடிமை மிச்சை ; என்றூழ்காற் நிரவி வெய்யில் . 11. தன் 
மையே வியல்பி னாம முடைப்பொரு ளதுவுஞ் சாற்றும் . 12. வன்னகை சாந்தி 
நாமம் வயங்குசக் தனமும் வைக்கும் . 13. அனாமிகை பழியின் மைப்பேர் ; 
அங்குலி யென்று மாகும் . 14. புனிதனே லூர்வோன் அயோன் . 15 , கன 
கமே பொன்கல் வெற்பரம் , 16 , பொன்னிகா விரிபூமின்பேர் , 17. பன்னியே 
மனையாணாமம் பகர்தற்கும் பகாலாமே . 

னகரவெதுகை முற்றும் . 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 

முற்றும் 


அரும்பொருள் விளக்க நிகண்டு , 

அடைந்தம் 1 . 
பிரதிபேதம் . 


* 


ககர வெதுகை. 
1 பகவதியுமையேதுர்க்கைதருமதேவதைபேர்பன்னும் ; 
அகவலேயழைத்தலாடலான்றவாசிரியமுப்பேர் ; . 
தகவறிவேயொழுக்கந்தெளிவுசற்குணமேசாற்றும் ; 

முகவுமாளிகை முகப்பேபொள்ளு தல்காந்திக்கும்பேர் . 
2 உகமென் பவுரகம் பூமியூமியேமுதலேநாற்பேர் ; 

சுகமென்பகிளியோன்மைசுவர்க்கமின்பஞ்சும்மாடே ; 
முகமென்பதிடமேதுண்டம் ; மோகமேமயக்கங்காதல் ; 

நுகமென்பமகநாள் சோதிநாணுகத்தாணிமுப்பேர் . 
3 

அகலுளேபெருபை நா நீரகலமென்றோதனாற்பேர் ; 
இகல்வலிபகைபோர்மேவல்;இருளையேதோழிநட்பாம் ; 
புகலுடல்குதிர்சொல்வெற்றி ; பொக்கமேமிகுதிபொய்யாம் ; 

நகலொளிசிரித்தலின் பேர் ; நகமேவெற்புகிர்மரப்பேர் . 
4 அகமான் மாமனையுளுள்ளமகலம்வெற்புடனேபாவம் ; 

சகமேமானிலமேபாதிதகருடன்சட்டைநாற்பேர் ; 
பகமேபெண்ணின் சின்னப்பேர்வாலமுமது வேபன்னும் ; 

மகமேயோர்நாள்யாகப்பேர் ; வைகர்மைவைக்கோல்பைம்புல் . 
5 அகடென் பவுதரநாப்பண் ஆன்றதீங்குரையே முப்பேர் ; . 
சகடென்பபொய்ம்மையோகஞ்சாகாடேபோர்ப்பறைப்பேர் ; 
பகடல் பகடாச்சேத்தந்திபஃறியேபெருமையைம்பேர்; 
முகடென்பகொடிவிடங்கம் ;மோக்கமே தீர்தல்முத்தி . 
* பிரம்மஸ்ரீ உ . வே . சாமிநாத ஐயாவர்கள் உதவிய ஏட்டுப்பிரதியின் குர் 
பாட முழுமையும் வேறுபட்டுள்ளது . ககாவெதுகைச் செய்யுட்கள் மட்டும் 
ஈண்டு உதாரணமாகத் தாப்பட்டுள்ளன . 


அரும்பொருள் 

விளக்க நிகண்டு 
6 அகழென்பவகழிதொட்டல் ; அகிலமேசகமனைத்தாம் ; 
பகழியாசுகங்குழிப்பேர்; பகண்டைசில்லைப்புள்சிவேதை ; 
புகழென்பவகத்திவாகைபோற்றுறுஞ்சீர்த்திமுப்பேர் ; 
சிகழின் 

கைப்பயிர்முடிப்பேர்வாசிகைதிகழ்தேமாலை . 
7 ஆக்கையேயுடலத்தின்போயிற்கணைவீக்கும்பாசம் ; 
சேக்கையேமுலை தழும்பு திகழ்பாயல்கடகராசி ; 
சாக்கையே நிமித்திகன் பேர்பேயுண்டியதற்கேசாற்றும் ; 

தீக்கையோன்சிவனேயாசான்;சிகண்டிகேகயமலிப்பேர் . 
8 ஆக்கமேபொன்செல்வம்பேற திகம்பூமின்மெய்கேடாம் ; 
தூக்கமேநிவப்புத்தொங்கல் துயிலெனுமுப்பேர் செப்பும் ; 
பூக்கமேவலியினாமம் புரியுடன் கழுகும் போற்றும் ; 
நோக்கமேயழகுபார்வைநொய்திலாவுயர்ச்சிக்கும்பேர். 
9 அகரமோ ரெழுத்தேசேரி; அகப்பாவேணகையுண்மேடை ; 

மகாமேயிராசிகா தல்மலர்த்தூளேசுறவேநாற்பேர் ; 
தகரமே மயிர்ச்சாந்தீயந்தகரந்தண்மணம்புங்கின்பேர் ; 

ஒகரமோங்காரமஞ்ஞை,ஊகித்தனினைத்தலோர்ப்பாம் . 
10 தகையேயேர்கவசம்பண்பேதளர்வன்பேபெருமை நீளம் ; 
சிகையே கீழ்மக்கள்பாறு சென்னியிற்கருவிக்கும்பேர் ; 
தொகையேயாசிரியங்கூட்டஞ்சோகமால்கவான்றிரட்சி ; 

நகையே பல்லொளிமலர்ச்சி நகையுடனிகழ்ச்சியைம் பேர் . 
11 அகளமேமிடாவாழப்பேர் ; ஆகவம்புவிபோர்வாசி ; 

துகளென்பதுளே குற்றம் ; தொக்கே கூட்டந்து வக்காம் ; 
சகளிகூக்கருமுகைப்பேர் ; சகோரமோர்புள்போத்தாந்தை ; 

உகளமேயிரண்டிடப்போர் ; ஊக்கலே நினைத்தலூர்தல் . 
12 மகடுபெண்குழலிசைப்பேர் ; மகன்மைந்தன்புருடன்மாக்கள் ; 

தகடிலையைமைக்கும் பேர் ;தக்கையோர் பறையேதெப்பம் ; 
முகடியென்பது மூதேவிமுழுமகன் றனக்கும் பேசும் ; 
மகுடமேமுடியுறுப்பாமவுலியென்றிரண்டுழாமே , 


பிரதிபேதம் , 


சு 


13 தகைமையே குணமேயாட்சிசான்றாண்மையெனவேமுப்பேர் ; 

புகையென்பதூமங்காதம் , பூக்குதனினைத்தல்தோன்றல் ; 
திகைதிசைசுணங்கினாமம் , சேகென்பவயிரமாசாம் ; 
பகையிகலடித்தல்சாதல் , பகர்தலேவிற்றல் பேசல் . 


14 அக்கெனுநாமஞ்சங்கமம்பகம் விடை முரிப்பாம் ; 

நக்கனேவிடையோன் பிண்டிநாதனிர்வாணிக்கும் பேர்; 
பக்கணம்வேடர்வீதிபட்டணஞ்சிற்றூர்முப்பேர் ; 
தக்கனெண்பாம்பிலொன்றுஞ்சரோருகன்மகவுமாமே . 


15 எக்கலேயூர்தியேறல்சொரிதலென்றிரண்டுமேற்கும் ; 
1 சிக்கலேயிளைத்தலின்பேர்கிடைத்தலுந்தடையுஞ்செப்பும் ; 
ஒக்கலேகுடி சுற்றப்பேரொப்புறலதுவும் போற்றும் ; 
முக்கோலந்தணர்தங்கைக்கோல்சிராவணநாண்மொழிப்பேர் . 


16 ஆகமேகாயமார்பம் ; அகர்பெருமரமகிற்பேர் ; 

யோகமேதியானங்கூட்டமுச்சாயம் போர்க்குபாயம் ; 
சாகமேதாழைதேனீதேக்குசாகினிவெள்ளாடாம் ; 
காகமேயரிட்டங்கீரிகற்பகம் விடநாற்பேரே . 


1 


17 மேகராகப்பேரோர்பண்மிளிர்சிறுக்கீரைக்கும் பேர் ; 

மாகதாாடல் பாடல் வல்லோர்மற்றொரு தேயத்தோர் ; 
கேகயமசுணமஞ்ஞைகிளர்ந்தபாட்டோர்தேயம்வில் ; 
பாகனேவலவன் புந்தி பக்கியே குதிரைபல்புள் . 


18 வேகமேயகறல்கோபம்விரைவுடனுடம்பேகீழாம் ; 

பூகமேதிரட்சி கூந்தற்பூகம்பூங்கமுகும்போற்றும் ; 
கோகமேயற்பநேமிக்குருகென்றுங்கூறற்பாலாம் ; 
மாகமே படையெழுச்சிவான்றலை திருவாழ்வைம் பேர் . 


19 


நோக்கலேகாத்தலின் பேர்காணலு நுவலற்பாற்றே ; 
பாக்கிடைச்சொற்றுவர்க்காயெதிர்காலப்பண்பேமுப்பேர் ; 
போக்குரைநடத்தல் குற்றம் பொய்பதடிப்பேரென்ப , 
மீக்கோளேறுதலினம்மேற்போர்வைபொலிவுமாமே . 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


2 ) 


ஆகரங்கடலேயாகமார்ந்திடுமுண்வே முப்பேர் ; 
சீகரங்கரகம் வீசுதிவலைவெண்கவரிக்கும் பேர் ; 
சாகரந்துயிறணத்தல் தண்கடலெனவுஞ்சாற்றும் ; 
சேகரஞ்சிகரந்தேமாசெம்பொன்மாமவுலிக்கும்பேர் . 


21 சாகினிசேம்புசாகம் ;சகியென்பபொறைசேடிப்பேர் ; 

போகில் கொப்பூழ்பூமொட்டுப்புட்பொது வெனவும் போற்றும் , 
கோகிலமுட்டுளைப்பேர்குயில்பல்லிகுரக்குஞ்செப்பும் ; 

போகியிந்திரனேபாந்தள் ; புகுதியேவருவாய்வட்டை .. 
22 அகறலேகுதித்தலோர்ப்புக்கழிவுடன கலநாற்பேர் ; 

சிகரிகோபுரமேநாரைசீரெலிவரைகீரிடம் ;; 
இகாமோரெழுத்தேசந்தம் ; ஏகலே போதலநாவாரய் ; 
ககனம் விண்படைகான்பல்புள் ; சுகமேவெங்கணைபுள்ளாமே . 


23 


இக்கென்பகரும்பினாமமிரதமோர்கள்ளுக்கும் பேர் ; 
குக்குடம் கோழியின் பேர்சிறகுடைப்பாந்தள்கூறும் ; 
சிக்கமே குடுமியுச்சம்சிறையுறியோர்புள்சீப்பாம் ; 
சுக்கையேயுடுதேமாலை சுகியே புள் சுகமாமே . X 


நக்கலேயொளியேசொன்றிநகைத்திடலுடனுண்டற்பேர் ; 
மொக்குளே புற்புதப்பேர் குமிழ்ப்புப்பூமுகையென்றாகும் ; 
கைக்கிளையாழ்நாம் போர்பாவொருதலைக்காமப்பேர் ; 
வக்கிரங்கொடுமைமீளன் மடங்கல்போய்நிமிர்தல்வட்டம் . 


2 ) 


மகிணனேகொழுனனாமமருதத்தின் றலைவன்வைக்கும் ; 
சகுனமேகிழங்குநாரைசாற்றியநிமித்தம்புட்போர் ; 
எகின்மேபுளிமாநாயே கவரிமாவனப்பு ணீர்நாய் ; 
சகனிபுணிமித்தம்பார்ப்போன் ; சகுந்தமீன்பொதுப்புள் பூகம் . 


26 


அகியராவிரும்பினாமம் : ஆகாரம்வடிவசெய்யூண் ; 
திகிரியேவட்டமாழிதேருருள்தேர்யாழ்வெற்பாம் ; 
து கிரிகைபூசுஞ்சாந்தே சொற்றசித்திரமேயென்றாம் ; 
நெகிழியேசிலம்புதீயேநெருப்பிலங்குறுங்கொள்ளிப்பேர் ; 


பிரதிபேதம் . 


27 


கிலிகையெழுது கோலேசாற்றுகிற்கொடியெனும்பேர் ; 
வகிர்வகிர்ந்திடலேவாராம் ; வகுப்பென்பதெழில்வர்க்கப்பேர் ; 
சிகிபரிபுரமேமஞ்ஞைதீதுறுகேதுத் தீயாம் ; 
சுகிருதமறநெய்நன்மை , சுகன் முனிசுவர்க்கத்துற்றோன் . 


28 மேகலையுடுத்தவாடைவிளங்கரைப்பட்டிகைப்பேர் ;; 

பாகலே பலாவினாமம்பகர்காரவல்லிக்கும் பேர் ; 
போகலேபொலிவுநீளமளவின்மையதற்கேபோற்றும் ; 
ககளந்தகரினாமம்சமர் செய்பூமிக்கும்பேரே . 


29 வாகுவேயெழிறோள் காமம் ; மகிழேயோர் மரங்களிப்பு ; 
. ஆகுவேயெலிகொப்பூழுமாம்பெருச்சாளிக்கும்பேர் ; 
காகுளிவிற்பூட்டோசைகளத்தொலிதவிசேமுப்பேர் ; 
ஆகுலமொலிநடுக்கம் ; அகலிகைபுவியோர் பெண்ணாம் . 


30 வீக்கென்பவிசித்தலின் பேர்மிகுதியேயோர்கணிப்பாம் ; 

தேக்கென்பகழுகோர் தாருத்திகழுளத்தெகிட்டற்கும்பேர் ; 
தாக்கென்பசமரேவீரம் ; சாகையேசினைவேதப்பேர் ; 
மேக்கென்பமேற்கேமேலாம் ; மிகையேவேதனை துயிற்பேர் . 


31 


மாகதியதிகவேகமதிமதுரப்பேர்வைக்கும் ; 
சாகசம்வழக்கம் வீரஞ்சத்து வங்களிறே நாற்பேர் ; 
போகரே முனிவீரர்ப்பேர்புணர்ப்புயர்விடரும் போற்றும் ; 


.... 


.... 


.... 


.... 


32 சகுலிமீனொலியாம் ; காகோதரம்பாம் போர்புண்மோடின் பேர் ; 

குகும திமறையிராவேகுலவுமோர்நாடிக்கும்பேர் ; 
புகுடியேயணிகலன்பேர்பொற்புயர்புரூருப்போற்றும் ; 

வெகுளியேபடங்காமைப்பேர்வெஞ்சினமதுவுமாமே . 
33 தொகுதியேநெருக்கங்கூட்டஞ்சொற்றிடுந்திரட்சிமுப்பேர்; 

பகுதியேகொடிப்படைப்போபகுத் திடல் பகுதி கூட்டம் ; 
தகுதியே பொறையொழுக்கஞ்சாற்றறிவென்றும் போற்றும் ; 
நகுலியேகீரியோர்கோ; நகாயுதங்குரங்கேசிங்கம் 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


34 சக்கிரிநெடுமால்வேந்தன் சர்ப்பம் வேள்சதலிசெக்கான் ; 

மிக்கவைநிறைதனியாயமலதலூணடிசின்மேவும் ; 
கொக்கயஞ்செங்காய்மூலம்குசண்டமாக்குருக்கத்திப்பேர் ; 
சொக்கொளிச்பொன்னேசோர்வேசொல்லருமெழின்முப்பேரே . 


35 புசுரென்பவொளிகேழ்குற்றம்புற்கென்றலெழின்மழைக்கோள் 

பகர்குன்றினருவிசொன்றிபற்றுயிர்கொன்பான்பேர் ; 
தகரென்பவகிலமாடு தகர்த்தலென்றோதன் முப்பேர் ; 
மகரந்தந்துணர்தேன்வண்டாம் ; வாகத நூல்கள்ளாமே . 


36 உக்கமே மருங்கின்பக்கமொண்மருங்காலவட்டம் 

குக்குடஞ்சுரவிசெந்தீகோவிடைமுகமேழ்பேராம் ; 
பக்கமேயருகுகட்புப்பறைதிதியடைக்கலப்பேர் ; 
வொக்கமேயகலமற்பமொழிவுறாப்பொலிவுமாமே . 


37 சக்கரம்பெருமையோர்புள் தரணிதேருருளேயாழி 

மிக்கருவரையேவட்டமிளிர்நகைபிறப்பொன்பான்பேர் ; 
கொக்கரைவளையேசங்கேகுதைவில்வெம்பணியேநாற்பேர் ; 
அக்கரமெழுத்தினாமமயருநோயொன்றுமாமே . 


38 ஊக்கமேவலிதாளாண்மையுளமிகுத்திடலேயுண்மை 

நீக்கமில்விரிவுயர்ச்சியாறுமேநிகழ்ந்தநாமம் ; 
பாக்கமேயுறம்பணைக்காம்பதிநெய்தற்பதிபேரூராம் ; 
சூக்கமேசுரும்பேயற்பம் ; சோகேபேய்பேய்ச்சோறாமே . 


39 பகலேயோர்முகுர்த்தநாளே பலபாடேநடுவேதசு X 

பகலவன் செயலேயாகுநுகத்தாணியொன்பானேபேர் ; 
அகலமார்புடனேபூமிவிரித்துனையகலநாற்பேர் ; 
இகலனேநகுலமோரி ; ஏகமொன்றுயர்ந்தமுத்தி . 


40 தோகையேவால் முந்தானை சுற்றாரல் 

தூவிமஞ்ஞை 
வாகைசேசெழிற்பதாகைமயிற்பீலியுடனேயேழ்டேர்; 
ஈகையே கொடைகாற்றுப்பொன் ; இண்டைகற்பகமில்லாமை ; 
ஓகையேவருவசொல்லலுவகைக்கும்புகலலாமே . 


பிரதிபேதம் 


41 சிகாமேகுவட்டினுச்சி திவலைவேற்புடனேசென்னி 

எகினமாக்காக்கை தெண்ணீரெறிதிரையென்றேழ் பேராம் ; 
பகவனீசன்மால்புத்தன்பங்கயன்சினனோடைம்பேர் ; 
நிகர்தலேநிறைதெலொப்பாம் ; நெகிழ்தலே குறைவுவிள்ளல் . 


( ன் 


42 பொகுட்டென்பமுளரிப்பைம்பொற்பூங்கொட்டை துளையுஞ்சேற்றி 

மிகுத்திடுங்கொப்புணீண்டமால்வரைவிளங்குமுப்பேர் ; 
பகுத்திடல்பாதி செய்தல் தறித்திடலென்றும் பாற்றே ; 
இகழ்த்தல்காழ்த்தல்நெருக்கமெறிதலேகடத்தலும்பேர் . 


431 பாகமே பாதியின்பேர்பலகடனோர்கணிதம்பிச்சை 
1 வேகமார்பதம்பட்டாடைவிளங்குநாமங்களாகும் ; 

சூகரங்கரமே பன்றி ; துகிரே செம்பவளஞ்சேப்பாம் ; 
நாகாந்திசைச்சொல்நொள்ளை ; நகுதலேசிரித்தல்பேசல். 


44 கைகாம்படையுறுப்புக்கருத்துடனொழுக்கந்தங்கை 

மெய்விடமொப்பனைப்பேர்மிளிர்கீழ்மை சார்பொன்பான் பேர் ; 
மைகறைமேகமாடுமலடேயஞ்சனங்குற்றப்பேர் ; 
வைகல்வைகறைநாடங்கலுரியனகழிவுமாமே 


45 கோகனகஞ்சசோரங்குளிர்கையாந்தகரைவெய்ய 

மோகஞ்செய்நிலக்கடம் பென்றுரையபிதான மூன்றாம் ; 
பாகவன்றழல் தீத்தேவாம் ; பாகர்கண்மதில்சூதர்க்காம் ; 
சூகையென்பதுவேயானை சொற்றசிற்றிற்கும் பேரே . 


46 இகுத்தலேயழைத்தலீதல்எறிதலேசெகுத்தல்விழ்த்தல் 

மிகைப்படத்துகைத்தல் தாழ்த்தல்வருந்திடல்விளம்பெண்போரம் ; 
அகைத்தலேநோயொடித்தல் அறுத்திடலுடனுயர்த்தல் 
வகைப்படுமெழுச்சிமோதல்வழுத்து பேரிருமூன்றாமே . 


- 


47 நாகமே குரங்குபுன்னைஞாழல்வெற்பயானை தூசு 

மாகங்காலகிகாரீயம் வருசொர்க்கம்பன்னொன்றேபேர் ; 
ஊகமேகருங்குரங்கேயுடற்குறைவிலங்கின் கூட்டம் 
போகிலாத்தர்க்கஞ்சங்கைபொருபடைவேங்கையேழ்பேர். 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


१ 


48 பர்கென்பபருப்புப்பாக்குபர்ணிபால்பகிர்ச்சிபாகன் 

பாகஞ்சர்க்கரையாறாணம்பரைகரையீராறேபேர் ; 
நாகென்பசங்குகாரணத்தையானீர்வாழ்சாதி 

மோகங்கொள்பெண்பாலீனாவிளமைமுண்மரமெண்பேரே , 
49 வாகையேதிற்முயற்சிவனப்புயர்வெற்றிசால்பு 

ஈகை நல்லொழுக்கங்கல்வியியலறத்துறையேயுண்மை 
ஓகைசேர்மிகுதிபண்பேயொருமரமருந்தவங்கள் 

மோகமார்பேர் மூவைந்தாம் ; முகையே நீர்மிடாப்பூமொக்குள் 
50 தூக்கென்பவொலிபாண்கூத்துத் துலாந்தொங்கலயலாராய்தல் 

துக்கணங்குருகேபாரஞ்சொற்றிடுமுவமைவிற்றல் 
நீக்கமினிவப்பேபண்டநிறுத்திடலுணர்த்து மாசான் 
ஆக்கியசிக்கமென்னும் பிதானமூவைந்தாமே . 


51 


வழுத்துயிர்மெய்மூவாறின் வருகின்றக்கரமாதி 
யெழுத்தெது கையினிற் செய்யுளைம் பானென்றிசையச் செய்தான் 
பழுத்தசெஞ்சுடர்வேலாற்சூர்பகவெறிந்தோன் பொற்பாதம் 
அழுத்து றுமிதையன் செந்திலருமருந்தையன்றானே . 


ககரவெதுகை முற்றும் . 


அரும்பொருள் விளக்க நிகண்டு , 


Xapovovys 


அனுபந்தம் II . 


பக் . 


பக் . 


அ 


அசனம் 
அசனி 


45 அசி 
23 அசும்பு 
14 அசூசம் 


18 


ஆசை 


அக்கரம் 
அக்கு 
அகடு 
அகப்பா 
அகம் 
அகர் 
அகரம் 
அகலம் 
அகலுள் 
அகவல் 
அகழ் 
அகளம் 
அகறல் 
அகி 
அகிலம் 

கைத்தல் 
அங்கணம் 
அங்கதம் 
அங்கம் 
அங்காரகன் 
அக்கி 
அங்கிதம் 
அங்கை 
அச்சம் 
அச்சு 


13 அசைத்தல் 
25 அசைதல் 
18 அஞ்சம் 
47 | அஞ்சல் 
12 அஞ்சலி 
10 அஞ்சனம் 
15 அஞ்சனி 
20 அஞர் 
31 | அடகு 
35 அடர் 
15 அடல் 
55 அடலை 


102 அணில் 
83 
94 அணுக்கம் 
92 | அணை 
92 அத்தம் 
95 அத்தவாளம் 
96 அத்தன் 
102 அத்தி 
112 அத்திரி 
115 அத்து 
111 அதம் 
117 அதர் 
109 அதிகம் 
110 அதிகாரம் 
164 அதிதி 
125 அந்தகன் 
121 அந்தணர் 
133 அந்தம் 
128 அந்தரம் 
149 அந்தரி 
130 அந்தில் 
212 அப்பல் 
191 அபயன் 
192 அபசங்கம் 
196 அபரம் 
222 அபாமிதம் 
206 அபாரம் 
203 அம் 
217 அம்பகம் 
215 அம்படலம் 


பக் . 
189 
218 
203 
205 
236 
256 
235 
233 
279 
255 
238 
243 
238 
269 
237 
297 
292 
297 
293 
294 
292 
313 
313 
303 
303 
314 
304 
333 


. 


69 ) அடி 


64 அடுப்பு 
65 

அடை 
72 அண்டசம் 
62 அண்டம் 
68 அண்டர் 
66 
98 
90 

அ 
81 
83 அணிகம் 


அண்ணல் 
அணங்கு 
அணல் 
ணவல் 


அச்சுதன 


அசதி 
அசம் 


அணி 


35 ) 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


. 


அவை 


அரிதல் 


அரிவை 


அருகன் 
அருச்சுனம் 


அம்பணம் 
அம்பரம் 
அம்பல் 
அம்பலம் 
அம்பி 
அம்பிகை 
அம்பு 
* அம்புதி 
அம்புயம் 
அம்மை 
அமர் 
அமர்தல் 
அமரம் 
அமரர் 
அமலை 
அமுதம் 
அமை 
அமையம் 
அமோகம் 
அய்யர் 
அய்யன் 
அயம் 
அயர்தல் 
அயர்வு 
அயனம் 
அயிர் 
அயில் 
அயிறல் 


அருணன் 
அருத்தம் 
அருத்தி 


பக் . 
350 அரவம் 
330 அராகம் 
326 

அராமம் 
327 | அரி 
329 அரிசனம் 
342 அரிட்டம் 
324 அரிதம் 
33 
150 அரில் 
323 
339 

அரு 
339 
342 
339 அருணம் 
321 
338 
338 
339 

அருந்தல் 
341 ) அருப்பம் 
371 அருவி 
369 
375 அரேணுகம் 
355 
356 அல் 
375 அல்கல் 
359 அல்லி 
358 

அலகு 
371 அலங்கல் 
438 

அலந்தை 
441 அலம் 
3 ) 
43 ! 
* 296 
385 
442 அலைவு 
429 

அவ்வியம் 
397 அவதாரம் 


பக் , 
394 அவல் 
402 அவனி 

403 அவா 
472-3 அவிநயம் 

389 அவிர்தல் 
386 அவிரதம் 
387 
335 அழகு 
450 அழனம் 
404 அழுக்காறு 
446 அழுக்கு 
406 அழுங்கல் 
463 அழுவம் 
427 அழுவல் 
436 | அள் 
412 அள்ளல் 
410 அளக்கர் 
417 | அளகம் 
413 அளம் 
446 அளர் 
426 அளவு 
439 அளாவல் 
403 அளி 
439 அளித்தல் 
501 அளை 
494 
516 
479 அற்பசி 
514 அற்பம் 
496 அற்புதம் 
489 அற்றம் 
522 அற்று 
477 அறம் 
482 அறல் 
484 அறவர் 
548 அறிக்கை 
543 
549 


பக 
537 
528 
543 
531 
534 
533 
534 
571 
571 
587 
589 
566 
569 
566 
606 
602 
613 
597 
594 
596 
595 
596 
600 
614) 
592 
651 
655 
646 
645 
646 
659 
639 
631 
630 
627 
653 
643 
649 


அருள் 


அரை நூல் 


அற்கம் 
அற்காமை 


அரக்கு 


அரங்கம் 
அரசன் 
அரசியல் 


அலர் 
அலரி 
அலவன் 
அலி 


அரண் 
அரணி 


அரத்தம் 


அரம்பை 


அரலை 


419 அவதி 


அறுகு 
அறுபதம் 


பலபொருளொருசொல்லகராதி . 


பக் . 


ஆடி 


அறுவாய் 
அறை 
அன்றில் 
அன்னம் 
அன்னியம் 


அனகன் 
அனங்கம் 


பக் . 
643 ஆடவர் 
635 
686 ஆடு 
679 ஆண்டகை 
685 ஆண்டார் 
693 ஆண்டு 
687 
687 ஆணி 
687 
687 ஆணை 
687 ஆதரம் 
673 ஆதல் 
678 ஆதவர் 
687 ஆதள் 
673 ஆதன் 


ஆணம் 


. 


ஆணு 


அனந்தம் 
அனந்தன் 
அனந்தை 
அனல் 
அனித்தம் 
அனிலன் 
அனுக்கம் 


ஆவணம் 


அனை 


ஆதாரம் 


பக் . 
404 
429 
434 
460 
417 
440 
520 
476 
514 
484 
487 
503 
555 
537 
551 
540 
539 
544 
549 
587 / 
586 
614 
627 
618 
646 
664 
645 
632 
678 
692 
676 
635 
681 
656 


ஆபீனம் 


153 ஆரி 
159 ஆரிடம் 
143 ஆரியம் 
207 ஆரியன் 
205 

ஆரை 
224 ஆரோகணம் 
189 ஆல் 
199 ஆலம் 
218 ஆலல் 
219 ஆலாலம் 
274 ஆலி 
267 ஆலோலம் 
267 
243 ஆவம் 
274 ஆவரணம் 
237 ஆவல் 
275 ஆவலர் 
312 ஆவி 
349 ஆவியர் 
347 ஆழ்த்தல் 
341 ஆழி 
333 ஆள் 
343 ஆற்பதம் 
367 ஆற்பாவம் 
354 ஆற்பு 
355 ஆற்றல் 
377 ஆற்று 
364 ஆறு 
367 ஆன் 
461 ஆன்றல் 
387 ஆனகம் 
412 ஆனம் 
415 
439 ஆனியம் 
423 
433 
451 இக்கு 
453 இகரம் 


ஆக்கம் 
ஆக்கை 
ஆகம் 
ஆகரம் 
ஆகவம் 
ஆகாரம் 


558 ஆம் 
17 | ஆம்பல் 
16 ஆம்பி 
25 ஆம்பிசம் 
29 ஆமலகம் 
20 ஆய் 
35 ஆய்தம் 
38 ஆய்வு 
38 ஆயம் 
40 ஆயுதம் 
103 ஆயுள் 
103 ஆர் 
88 ஆர்கலி 
88 ஆர்த்தல் 
104 ஆர்தல் 
32 ஆர்மை 
S2 ஆர்வம் 
115 ஆர்வலர் 
133 ஆரம் 
122 ஆரல் 


ஆகுலம் 
ஆகை 
ஆசாரம் 
ஆசான் 
ஆசிடை 


ஆசினி 


ஆசுகம் 


9 


ஆட்டி 


32 


31 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


இகல் 
இகலன் 
இகுத்தல் 
இகுளை 


இங்கு 


4 


இங்குலிகம் 
இச்சை 


இசை 
இஞ்சி 
இட்டி 
இடக்கர் 
இடங்கர் 
இடங்கழி 
இடம் 
இடி 
இடும்பர் 
இடையல் 


பக் , 
12 இயவு 
47 இயாமம் 
55 இயைபு 
12 | இரங்கல் 
71 இரட்டு 
67 இரணியம் 
101 இரத்தம் 

85 இரத்தி 
102 இரதம் 
113 இரதன் 
127 இரதனம் 
139 இரதி 
157 இரலை 
139 | இரவி 
178 இரவு 
135 இராகம் 
165 இராசியம் 
127 இராமம் 
193 இரிசி 
185 இரிதல் 
223 இருசு 
264 இருடி 
270 இருத்தை 
238 இருது 
270 இருபிறப்பு 
284 இரும்பு 
289 : இருமை 
303 இருள் 
334 இல் 
345 ! இல்லம் 
345 இலக்கம் 
342 இலக்கு 
972 இலக்கை 
373 | இலஞ்சி 
373 இலம்பகம் 
355 இலம்பாடு 
374 இலவம் 
374 இலாங்கலி 


பக் . 
374 இலாஞ்சனம் 
369 இலாடம் 
353 இலிங்கம் 
464 இலிங்கம் 
443 | இலிர்த்தல் 
442 இலையம் 
459 இவர் தல் 
463 இவறல் 
382 இழவு 
401 இழுக்கு 
44S | இழுது 
448 இழுமெனல் 
449 இழை 
464 இழைத்தல் 
395 இளக்கம் 
402 இளமை 
395 இளி 
403 இளை 
443 இளைத்தல் 
386 இறப்பு 
408 இறல் 
432 இறவு 
463 ) இறவை 
421 ) இறால் 
427 இறுத்தல் 
432 இறுதி 
409 இறும்பு 
426 இறும்பூது 
495 இறை 
507 | இனம் 
511 


பக் . 
511 
499 

11 
508 
504 
485 
557 
556 
565 
572 
572 
569 
578 
589 
613 
605 
601 
621 
607 
650 
630 
643 
628 
630 
650 
644 
657 
631 
658 
694 


இண்டை 
இணர் 


இணை 


இதக்கு 
இதல் 


இதை 


இந்தனம் 


477 


இபம் 
இம்மி 
இமம் 
இமாசலம் 
இமை 
இயக்கன் 
இயங்கல் 
இயம்பல் 
இயமம் 
இயல் 
இயல்பு 


479 | ஈ 
507 ) ஈகை 
480 | ஈங்கு 
507 | ஈசன் 
477 ஈட்டி 
74 | ஈண்டு 


372 
45 
77 
84 
165 
207 


பலபொருளொருசொல்லகராதி . 


பக் . 


ஈதல் 
ஈமம் 
ஈர் 
ஈரம் 
ஈழம் 


ஈன்றவன் 


ஈனம் 


280 உவமை 
299 உவர்ப்பு 
309 உவளகம் 
314 உவா 
314 உழப்பு 
* 325 உழிஞை 
325 உழுதல் 
329 உழுந்து 
343 உழுவல் 
372 உ 

உழுவை 
363 உழை 
363 உழைக்குதல் 
372 உள்ளம் 
392 உள்ளல் 
446 உளர்தல் 


உக்கம் 
உகம் 

ஸம் 
உச்சி 


உகம 


பக் . 
553 
553 
556 
542 
516 
573 
575 
581 
575 
575 
564 
582 
601 
617 
596 
595 
601 
593 
517 
647 
628 
623 
641 
650 
642 
666 
6-10 
6:30 


உசா 


430 உளவு 


பக் . 
248 உதையம் 
343 உந்தி 
411 | உப்பு 
401 உபதானம் 
579 | உபம் 
644 உம்பர் 
692 உம்பல் 
677 உம்பி 

உம்மை 

உய்த்தல் 
44 ) உய்யல் 
11 உயிர் 
20 உயிர்த்தல் 
87 | உரம் 
97 | உரி 
85 உரிமை 
114 உரியர் 
121 உரு 
180 | உருக்கம் 
149 உருசி 
179 உருத்தல் 
208 உருப்பம் 
208 உருள் 
193 உரை 
196 உரோமம் 
189 உல்லாசம் 
203 உலக்கை 
185 உலகம் 
206 உலகு 
231 உலம் 
232 உலமால் 
256 உலவை 
273 உலா 
265 உலூகம் 
280 உலைதல் 
260 உலைவு 
254 உவணம் 
265 உவப்பு 


உசிதம் 
உஞற்று 
உடல் 


உடுக்கை 


உடை 


உண்டாட்டு 


உண்டி 
உண்டை 


உண்ணல் 
உண் 

மை 
உணர் 

ர்தல் 


405 உளி 
405 உளை 
419 உளைவு 
452 உற்கை 
412 உறவி 
413 உறழ்வு 
403 உறுகண் 
394 உறுப்பு 
403 உறுவன் 
505 உறை 
11 உறையுள் 
516 உன்மத்தன் 
506 
525 
508 
515 
498 ஊகம் 
484 ஊகித்தல் 
509 ஊசல் 
184, ஊசி 
529 ஊட்டி 
545 ஊதியம் 


உணர்வு 
உணவு 


ஊ 


ஊககம் 


ஊக்கல் 


உத்தரம் 
உத்தரி 
உத்தரியம் 
உத்தி 
உதகம் 
உததி 


16 
20 
56 
15 
S0 
J7 
145 
256 


. 


உதியன் 
உதும்பரம் 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


ஊமை 


பக் . 
675 
694 


ஊா 


எழில் 


ஊர்தல் 


ஊர்தி 
ஊரி 


ஐ 


. ஊட் 


பக் . 
343 எழால் 
407 
41 ) எழிலி 
428 

எழு 
416 எழுச்சி 
570 எள்ளல் 
257 எற்றல் 
587 எற்று 
576 எறிதல் 
660 எறுழ் 
51 என்பு 
633 என்றூழ் 
690 எனாதி 


பக் . 
569 எனல் 
574 ஏனை 
574 
567 
567 ஐ 
617 ஐஞ்சை 
636 ஐப்பசி 
639 ஐயம் 
628 ஐயை 
650 ஐவனம் 
692 ஐவாரம் 
695 ஐவிரல் 
691 


ஊழ்த்தல் 
ஊழ்த்தல் 


362 
110 
315 
370 
363 
554 
549 
311 


ஊள 


N 


உள 


பற்றம் 
ற்று 


உ 


ஊறு 


ஊம் 


எ 


ஒக்கம் 


எக்கல் 
எகினம் 


எச்சம் 
எட்டி 


எட்டு 
எண் 


எண்டோளி 
எண்மை 
எதிர்தல் 
திர்ப்பு 
எதிரி 
எந்திரம் 
எந்தை 


24 ஏகம் 
34 ஏகல் 
96 ஏங்கல் 
174 ஏசி 
174 ஏடகம் 
220 ஏடு 
190 ஏணம் 
190 ஏணி 
246 ஏதம் 
252 எதி 
246 ஏந்தல் 
292 ஏமம் 
295 ஏமாப்பு 
316 ஏமினி 
369 ஏர் 
358 ஏலல் 
414 ஏலம் 
411 , ஏவல் 
420 

ஏழை 
492 ஏற்றம் 
490 | ஏற்றல் 
193 | ஏறு 
548 எனம் 


41 ஒக்கல் 
37 ஒகரம் 
63 ஒசித்திடல் 
96 ஒசிவு 
142 ஒட்டு 
141 ஒட்டு 
193 ஓட்டை 
199 ஒடித்தல் 
242 ஒடுக்கம் 
252 ஒடுங்கி 
29 ] ஒண்மை 
34 ) ஒத்தல் 
343 ஒதுக்கம் 
36 ஒப்பு 
423 ஒப்புரவு 
504 ஒருத்தல் 
508 ஒல் 
548 ஒல்கல் 
578 ஒல்லை 
643 ஒலி 
664 ஒலித்தல் 
632 ஒலியல் 
695 ஒழுக்காறு 


44 
24 
18 
87 / 
80 
147 
177 
156 
149 
148 
148 
190 
260 
266 
311 
310 
411 
493 
506 
490 
482 
493 
433 
582 


எய் 


எய் 
எயில் 
எருக்கல் 
எருத்து 
ருவை 


T 


எல் 
எல்லை 


எவ்வம் 


பலபொருளொருசொல்லகராதி . 


பக . 


ஒழுகல் 


ஒள்ளி 
ஒளி 


126 
220 
187 
227 


பக் . 
567 | கங்கணம் 
610 கங்கபத்திரம் 
599 | கங்கம் 
615 கங்கு 
615 | கச்சம் 
642 | கச்சு 
636 சுச்சை 
637 கசடு 
637 | கசம் 

கசிவு 


ஒளிவட்டம் 
ஒளிறல் 
ஒற்கல் 
ஒற்றல் 
ஒற்று 
ஒற்றுதல் , 


186 , 


194 
191 
195 
204 
198 
196 
202 
216 
186 


கசை 


223 


ஓகை 
ஓங்கல் 
ஓச்சல் 
ஓசை 
ஓட்டம் 


ஓடம் 
"ஓடு 


பக் , 
70 | கடையம் 
70 | கண் 
66 கண்டகம் 
71 கண்டம் 
101 கண்டல் 
90 கண்டிகை 
96 கண்டு 
83 கண்டூதி 
83 கண்ணி 
81 கண்ணுதல் 
82 கண்ணுளர் 
112 | கணம் 
111 | கணி 
114 கணிச்சி 
113 கணை 
110 கணையம் 
109 கத்திகை 
121 கத்திரி 
140 கதம்பம் 
147 கதலி 
155 கதவம் 
146 கதழ்வு 
170 க 

கதனம் 
14 ) கதி 
176 கதிர் 
121 கதுப்பு 
133 கதை 
136 கந்தம் 
133 கந்தரம் 
137 கந்தன் 
182 கந்திருவம் 
132 கந்து 
131 கந்துகம் 
163 கப்பணம் 
* 148 கப்பு 
150 கபிலை 
124 கபோதம் 
139 கம் 


ஓடை 


546 கஞ்சம் 
48 கஞ்சனம் 
74 | கஞ்சனை 
99 கஞ்சி 
82 கஞ்சிகை 
181 கஞ்சுகி 
121 கட்சி 
144 கட்டல் 
169 கட்டளை 
189 கட்டி 
274 கட்டு 
275 கடகம் 
276 கடத்தல் 
251 

கடம் 
349 கடல் 
329 கடவுள் 
419 கடறு 
452 கடன் 
457 கடாவல் 
417 கடி 
508 கடிகை 
550 கடிஞை 


ஒணம் 
ஓதனம் 


205 
234 
232 
244 
240 
263 
233 
268 
254 
246 
264 
250 
297 
292 
294 

93 
298 


ஓதிமம் 


இதை 


ஓம் 


ஓம்பல் 


ஓர்வு 


ஓரம் 
ஒரி 


ஓரை 
ஓலம் 
ஓவர் 


603 கடு 


கடுத்தல் 

கடுமை 
31 கடை 
31 கடைப்பிடி 


3009 
30 
304 
333 


ககம் 
ககனம் 


. 


क 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


கரை 


. 


கம்பம் 
கம்பலம் 
கம்பலை 
கம்பளம் 
கம்பி 
கம்புள் 
கம்பை 
கம்மியர் 
கமம் 
கமர் 
கமலம் 
கமலை 


கமை 


கயம் 
கயவு 
கயில் 


கயினி 
கரகம் 
கரடகம் 
காடம் 


பக் . 
341 கருவி 
327 

கருவை 
332 கரேணு 
331 
329 கரைத்தல் 
331 கரோடி 
321 கல் 
334 கல்லாரம் 
320 கல்லியாணம் 
342 | கல்லோலம் 
346 கல்வி 
321 ) கலக்கம் 
331 | கலகம் 
376 | கலங்கல் 
368 | கலம் 
358 கலம்பகம் 
360 கலவல் 
383 கலவை 
399 கலனை 
431 கலாம் 
447 | கலாவம் 
447 கலாவல் 
385 கலி 
442 கலிங்கம் 
459 கலித்தல் 
392 கலுழி 
444 கலை 
430 கவ்வை 
404 கவடு 
450 கவந்தம் 
433 கவர்தல் 
432 கவரி 
436 கவலை 
459 கவனம் 
413 கவி 
399 கவிதை 
400 கவிப்பு 
409 கவுசி 


பக் . 
471 கவுசிகம் 
420 கவுசிகன் 
435 கவுத்துவம் 
444 கவுரவம் 
450 கவை 
433 கழங்கு 
4 : 2 கழல் 
505 கழிவு 
523 கழுதி 
510 கழுந்தி 
501 கழுமல் 
511 கழுமுள் 
492 சழுறு வீறு 
499 கழை 
479 கள் 
507 கள்வன் 
478 களகர் 
515 களபம் 
522 களம் 
486 களர் 
498 களரி 
499 களவு 
483 களி 
481 களித்தல் 
504 களிறு 
509 களேபரம் 
517 களை 
547 கற்பம் 
541 கற்பு 
533 கறங்கல் 
552 கறடு 
552 கறி 
537 கறுத்தல் 
532 

கறை 
531 கன்று 
533 கன்றுதல் 
535 கன்னம் 
536 கன்னல் 


பக் . 
536 
536 
536 
535 
534 
581 
563 
573 
572 
572 
566 
1567 
583 
564 
605 
609 
614 
597 
620 - 
596 
598 
595 
600 
614 
618 
593 
593 
645 
646 
556 
629 
648 
656 
6341 
698 
689 
679 
680 


கரண்டகம் 
கரண்டை 


கரணம் 


கரணி 


கரத்தல் 
கரம் 
கரவீரம் 
கரி 
கரியவன் 
கரில் 
கரீசம் 


கரு 


கருணி 


கருப்பு 
கரும்பு 
கருமான் 
கருமை 


பலபொருளொரு சொல்லகராதி . 


கன்னி 


கனகன் 
கனம் 


கனவட்டம் 
கனவு 


கனலி 


கனை 


கா . 


காகம் ! 
காகுளி 
காகோதரம் 
காங்கயம் 
காச்சல் 


செய் , 
290 கிடக்கை 
307 கிடங்கு 
312 கிடாவல் 
341 கிடுகு . 
347 கிடை 
- 322 கிடைத்தல் 
335 |கிணுங்கல் 
328 கிம்புரி 
320 கிம்மை 
351 | கிரி , 
377 கிரிட்டி 
461 கிருத்திமம் 
435 கிலி 
400 கிழத்தி 
469 கிழமை 
462 கிழவன் 
425 கிழி 
519 கிள்ளை 
500 கிளை 
513 கிளைத்தல் 
486 கிறவுஞ்சம் 
519 கிறி 
503 |கின்னரம் 


செய் . 
163 
165 
137 
163 
130 
139 
202 
331 
333 
404 
404 
410 
432 
577 
571 
533 
566 
607 
592 
607 
654 
654 
584 


காசறை 


செய் 
697 காந்தி 
693 காப்பு . 
694 காபாலி 
689 காம்பிரம் 
669 காம்பு 
669 காமம் 
673 காமரம் 

காமன் 
காமாரி 

காய்தல் 
559 காயம் 
25 கார் 
38 காரகம் 
41 காரம் 
74 காரி 
119 காரிகை 
84 காருகம் 
101 கால் 
82 காலசம் 
114 காலம் 
115 காலி 
160 காலிலி 
159 காலேயம் 
136 காலை 
159 காவல் 
228 காவி 
189 காழ் 
188 காழகம் 
198 காழியர் 
278 காளம் 
259 காற்பாசம் 
232 கான் 
271 கானம் 
277 கானல் 
291 
290 
288 கிங்கரம் 
294 கிட்டி 


காசு 


காசை 
காஞ்சனம் 
காஞ்சி 
காட்சி 
காட்டம் 
காட்டி 
காடி 
காண்டம் 
காணம் 
காணல் 


523 / 


es 


காணி 
காத்திரம் 
பத்திரி 


540 
544 
584 கீசகம் 
579 கீடம் 
576 கீதம் 
62 ) கீரம் 
648 கீரை 
673 கீல் 
676 கீலாலம் 
695 கீழ் 


86 
152 
242 
401 
445 
482 
503 
579 


காதம் 


காதி 


காதை 
காந்தம் 
காந்தன 


காந்தாரம் 
காந்தாரி 


66 குக்குடம் 


32 


155 குகு 


கா 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


குறடு 


செய் . 
93 கும்பி 
90 குமரம் 
80 குமரன் 
95 குமரி 
114 குமிழ் 
11 குமுதம் 
146 குய் 
127 குயம் 
165 குயில் 
140 குயிறல் 
165 குசங்கி 
120 குரங்குதல் 
136 குரத்தி 
129 குரம் 
135 குரம்பை 
134 குரல் 
171 குரவம் 
179 குரவை 
127 குரால் 
187 குரிசில் 
192 குரு 
212 குருகு 
217 குருடன் 
210 குருத்தம் 
203 குருதி 
217 குருந்து 
202 குரும்பை 
256 குருவி 
273 குருள் 
239 குருளை 
273 குரை 
250 குல்லை 
285 குலம் 
286 குலிங்கம் 
315 குலை 
311 குவடு 
304 குவலயம் 


குச்சம் 
குச்சு 
குசம் 
தசை 
குஞ்சம் 
குஞ்சரம் 
குட்டம் 
குட்டி 
குடஞ்சுட்டு 
குடத்தி 
குடந்தம் 
குடம் 
குடம்பை 
குடி 
குடிஞை 
குடிலம் 
குடுமி 
குடை 
குடைதல் 
குண்டம் 
குண்டலம் 
குண்டலி 
குண்டு 
குணம் 
குணவு 
குணில் 
குணுங்கர் 
குத்தல் 
குத்தி 
குத்திரம் 
குதிரை 
குதை 
குந்தம் 
குந்தி 
குப்பம் 
குப்பை 
குபோன் 
கும்பம் 


செய் . 
329 குவளை 
342 குவால் 
339 குழல் 
346 

குழவு 
337 குழாய் 
338 குழி 
370 குழிசி 
378 குழியம் 
358 

குழை 
360 குளகம் - 
395 குளம் 
441 குளவி 
463 குளிர் 
393 குளிறல் 
397 குற்றல் 
449 
394 
395 
437 
403 குறிக்கோள் 
456 குறுகல் 
467 குறும்பு 
471 குறும்பொறை 
411 குறுமை 
418 குறை 
398 குன்று 
399 
471 

கூ 
455 
397 கூசல் 
444 கூடம் 
491 கூடல் 
497 கூத்தன் 
481 கூந்தல் 
* 11 கூம்பல் 
541 கூம்பு 
537 கர் 
530 கூர்ப்பு 


செய் . 
556 
556 
5631 
565 
570 
574 
574 
573 
564 
597 
620 
1605 
618 
615 
636 
629 
627 
629 
627 
653 
641 
662 
657 
642 
634 
686 


குறவர் 
குறளி 
குறி 


. 


80 
151 
152 
257 
290 
344 
340 
423 
455 


325 குவவு 


பலபொருளொருசொல்லகராதி . 


க்க 


கூரல் 
கூலம் 
கூவல் 
கூவிரம் 
கூழ் 
கூழை 
கூளி 
கூற்று 
கூறல் 


செய் . 
422 கைத்தல் 
514 கைதவம் 
550 கைதூவாமை 
544 

கைதை 
570 கைதொடல் 
585 கைப்பு 
619 கைப்புலி 
660 கைபுனை 
641 ) கைம்மம் 
644 ) கையன் 
675 
681 

கொ 


செய் . 
260 கொழுங்கிரி 
260 கொழுதி 
271 கொழுமை 
368 கொள்கை 
277 கொள்ளம் 
302 கொள்ளல் 
315 கொளுத்து 
316 கொளை 
348 கொற்றம் 
369 கொற்றி 

கொறி 
கொன் 


செய் . 
581 
568 
563 
609 
621 
605 
609 
621 
660 . 
638 
644 
683 


கூறு 


கூனல் 
கூனி 


கெ 
கெடவால் 
கெவுடம் 
கெவுரி 
கெழு 


கெழு 


கெழுமல் 


கே 


கொக்கரை 
133 கொக்கு 
541 கொங்கு 
535 கொச்சி 
569 கொச்சை 
584 கொட்டல் 
566 கொட்டி 

கொட்புறல் 
கொடி 

கொடிஞ்சி 
26 கொடிறு 
80 கொண்கன் 
162 | கொண்டல் 
168 கொண்டை 
202 கொண்மூ 
204 கொந்தம் 
249 கொந்தளம் 
535 கொப்பரம் 
569 கொப்பு 
584 கொம்பர் 
571 கொம்பு 
612 கொம்மை 

கொல் 
53 கொல்லி 
33 கொல்லை 


கேகயம் 
கேசரம் 
கேட்டை 
கேடகம் 


45 

கோ 
50 
66 கோ 
93 கோகம் 
98 கோகனகம் 
140 கோகிலம் 
138 | கோசம் 
173 கோசரம் 
128 கோசிகம் 
146 கோட்டம் 
136 கோட்டி 
203 கோடகம் 
186 கோடனை 
193 கோடாம் 
186 கோடல் 
297 கோடி 
293 கோடிகம் 
313 கோடு 
311 | கோடை 
330 கோணம் 
340 கோணல் 
323 கோணி 
2 493 கோணை 
494 கோத்திரம் 
491 | கோது 


558 
27 ) 
54 
30 
100 
80 
91 
181 
145 
142 
153 
168 
122 
171 


கேண்மை 


கேணி 


144 


. 


கேவலம் 
கேழ் 
கேழ்வி 
கேழல் 
கேள் 

கை 


175 
169 
189 
188 
214 
219 
259 
257 


கை 


கைக்கிளை 


க 2 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


* 


கோதை 
கோபம் 
கோபுரம் 
கோம்பி 
கோமளம் 
கோமான் 
கோரம் 
கோல் 
கோலம் 
கோலம் 
கோவணம் 
கோவன் 
கோவை 
கோழ் 
கோழி 
கோள் 
கோளகை 
கோளி 
கோன் 


செய் . 
277 சட்டகம் 
305 சடம் 
315 சடரம் 
329 சடிலம் 
344 | சடை 
330 சண்டம் 
451 சண்டன் 
521 சத்தம் 
491 சத்தி 
513 சத்தியம் 
555 சத்திரம் 
539 சதகோடி 
550 சதம் 
565 சதனம் 
581 சதி 
623 சந்ததம் 
604 சந்தம் 
603 சந்தனம் 
690 சந்தானம் 


செய் . 
385 
384 
393 
394 
441 
389 
424 
388 
143 
43 * 
502 
505 


( 497 


செய் , 
147 சரணம் 
161 சரபம் 
164 சரம் 
134 சரவணம் 
159 சராவம் 
209 | சரி 
187 சரித்திரம் 
261 சரிதை 
233 சரிதை 
261 சருமம் 
239 சல்லம் - 
• 269 சல்லாபம் 
255 சலதரம் 
268 சலம் 
245 சலாகை 
291 சவலை 
285 சவாது 
284 சவி 
296 சவுரி 
286 சவுரியம் 
287 சற்கரை 
296 சற்பம் 
303 சனகன் 
302 சனி 
330 
327 

சா . 
324 
345 சாக்கை 
336 சாகசம் 
320 சாகம் 
339 சாகரம் 
335 சாகளம் 
345 சாகினி 
340 சாகை 
378 

சாடி 
373 சாடு 
383 சாத்தன் 
448 சாதகம் 


496 
499 
553 
54 ? 
531 
535 
536 
647 
645 
693 
672 


சந்தி 
சந்திரம் 


சக்கரம் 
சக்திதி 
சகடு 
சகம் 
சகளி 


16 


சந்து 
45 சபதி 
50 சபலை 
14 சம்பரம் 
13 சம்பளம் 
20 சம்பு 
30 சம்பை 
34 சம்மட்டி 
41 சமம் 
34 சமழ்ப்பு 
34 சமன் 
16 சமாதி 
64 சமை 
71 சயம் 
11 சயிந்தவம் 


சகுந்தம் 
சகுலி 
சகுனம் 
சகுனி 
சங்கம் 
சங்கரி 


40 


25 
29 
37 
30 
39 
151 
146 
258 
241 


சங்கு 
சங்கை 
சச்சை 


93 சரகு 


106 சரசம் 


பலபொருளொருசொல்லகராதி . 


சாதனம் 
சாதி 
சாந்தம் 
சாந்தாற்றி 


செய் . 
532 
534 
651 
659 
649 
642 
643 
635 
679 


சாந்து 


சாந்தை 
சாப்பை 
சாபம் 
சாம்பல் 
சாம்பு 
சாமம் 
சாழி 


671 


4h| 


சாயல் 


சார்தல் 


சார்பு 
சாரங்கம் 
சாரசம் 
சாரணர் 
சாரதி 
சாரம் 
சாரல் 


செய் . 
248 சிகண்டி 
276 சிகரம் 
290 சிகரி 
- 296 சிகழிகை 
284 சிகி 
291 சிங்கம் 
308 சிங்கல் 
305 சிங்கி 
347 சித்தன் 
340 சிந்தாந்தம் 
322 சித்திரபானு 
336 சித்திரபுங்கம் 
367 சித்திரம் 
365 சிதடன் 
436 சிதம் 
429 சிதர் 
470 சிதல் 
409 சிதலை 
424 சிதவல் 
435 சிந்தி 
400 சிந்து 
455 சிந்து ரம் 
416 சிந்து வாரம் 
462 சிந்தூரம் 
484 சிம்புள் 
514 சிமிலி 
513 சிமையம் 
487 | சிரகம் 
488 சிரம் 
538 சிரை 
580 | சில்லி 
632 சில்லிகை 
695 சில்லை 
693 சிலம்பு 

சிலீமுகம் 

சிலை 
32 சிவணல் 
24 சிவப்பு 


செய் . 
16 சிவம் 
49 |சிவை 
31 | சிற்பி 
15 சிறப்பு 
36 சிறுமூலம் 
65 சிறுமை 

எறுவரை 
62 சிறை 
256 சின்னம் 
266 சினை 
239 
232 
279 
238 சீகரம் 
244 சீதம் 
243 சீதை 
269 சீப்பு 
240 சீர் 
269 சீர்மான் 
288 சீர்மை 
298 சீரணம் 
288 சீருள் 
295 சீன 

ரை 
296 சீலம் 
331 சீவன் 
338 சீவனி 
341 
383 
392 
391 சுக்கை 
494 ! சுகம் 
4S8 சுகர் 
4900 சுகி 
480 சுகிருதம் 
499 சுங்கம் 
4841 சுங்கன் 
529 சுசி 
545 சுட்டல் 


29 
240 
251 
307 
468 
447 
439 
465 
443 
445 
476 
550 
539 


சாரி 


சாரிகை 
சால்பு 
சாலகம் 
சாலம் 
சாலி 


சாலை 


32 


சாவகர் 
சாழல் 


சானகி 


36 
132 
* 6 
70 
(6.5 

91 
174 


. 


சிக்கம் 
சிக்கல் 


கச 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


4 


. 


ப 


சுட்டி 
சுடர் 
சுடர்க்கடை 
சுடிகை 
சுடு 
சுண்டன் 
சுண்டி 
சுண்டை 
சுண்ணம் 
சுத்தம் 
சுத்தன் 
சுத்தி 
சுதம் 
சுதன் 
சுதை 
சுந்தரி 
சுப்பிரதீபம் 
சுப்பிரம் 
சுபம் 
சும்மை 
சுமங்கலை 
சுமடு 
சுயம்பு 
சுரதம் 
சுரம் 


சூகை 


சூடல் 


செய் . 
154 சுவல் 
161 | சுவவு 
153 | சுவாகா 
132 | சுவாமி 
* 122 சுவேதம் 
192 | சுழல் 
194 சுழற்சி 
199 | சுள்ளி 
201 | சுளகு 
261 சுளித்தல் 
235 
233 
259 சூக்கம் 
2 15 

சூகாம் 
250 
294 
315 

சூடிகை 
309 
302 சூத்திரம் 
323 சூதகம் 
320 
346 சூதர் 
366 
332 
393 சூரணம் 
422 
425 சூரி 
423 சூல் 
404 சூலி 
419 சூழ் 
458 சூழல் 
399 சூழி 
418 சூளிகை 
426 சூளை 
390 சூறை 
541 

செ 
529 செங்காவி 
529 | செங்கை 


சூடு 


செய் 
537 செங்கோடு 
530 செச்சை 
512 செட்டி 
543 செடி 
543 செண்டு 
563 செதுக்கு 
582 செந்தழல் 
613 செந்து 
616 செப்பம் 
614 செப்பு 

செம்பு - 

செம்புலம் 
46 செம்பை 
52 செம்மல் 
54 செம்மை 
22 செயல் 
158 செயிர் 
143 செரு 
259 செருந்தி 
241 செல் 
242 செல்வம் 
248 செலவு 
249 செவ்வி 
407 செவ்வீரம் 
383 செவ்வு 
424 செவி 
460 செழுமை 
508 செற்றம் 
507 செற்று 
576 செறு 
550 சென்னி 
585 சென்னியர் 
604 
616 
$ 51 

சேக்கை 
72 சேகரம் 


செய் . 

72 
105 
154 
129 
195 
264 
291 
289 
310 
309 
331 
327 
335 
348 
323 
357 
359 
456 
418 
489 " 
501 
506 
554 
529 
547 
542 
566 
619 
637 
643 
697 
685 


சூதம் 


சுரி 


சூரன் 


( 


சுரிகை 
சுரித்தல் 
சுரியல் 
சுருக்கு 
சுருங்கல் . 
சுருங்கை 
சுருதி 
சுருள் 
சுரை 
சுவடு 
சவணம் 
சுவர்க்கம் 


16 
29 
22 


65 சேகு 


பலபொருளொருசொல்லகராதி . 


செய் . 
252 

தகர் 


253 தகரம் 


306 


தகவு 


312 தகுதி 
344 தகை 


சேட்டை 
சேடம் 
சேடன் 
சேடி 
சேடு 
சேண் 
சேணர் 
சேத்து 
சேதகம் 
சேதாரம் 


328 


தகைமை 


செய் . 
162 சோதி 
159 சோதினி 
151 சோபம் 
158 சோபானம் 
143 சோம்பு 
200 | சோமன் 
201 | சோரன் 
258 | சோரி 
247 | சோலயர் 
237 சோ 
216 சோனை 
247 
341 
337 
367 ஞாங்கர் 
503 ஞாட்பு 
488 ஞாபகம் 
538 ஞாயம் 
550 ஞாழல் 
632 
632 ஞானம் 


435 தசும்பு 
469 தஞ்சம் 
500 தட்டம் 
144 தட்டல் 
682 தட்டி 


ஞா 


தட்டு 
தட்டை 
தடம் 


சேம்பு 
சேமம் 
சேய் 
சேலேகம் 
சேலை 
சேவகம் 
சேவல் 


13 தடவு 
160 தடறு 
306 தடா 
366 தடாரி 
580 தடி 
594 தடை 
676 தண் 


செய் . 

43 
18 
10 
42 
19 
22 
92 
112 
140 
140 
138 
174 
156 
176 
166 
136 
137 
164 
134 
126 
204 
225 
211 
220 
197 
196 
204 
187 
206 
255 
260 
295 
289 
237 
28 ) 
313 
313 
303 


சேறு 


ஞாளி 


சனை 


தண்டம் 


ஞெ 


தண்டு 


சை 
சை 

361 
சையகம் 

361 ஞெமிர்தல் 

ஞெள்ளல் 
சொ 
சொக்கு 

50 

ஞே 
சொரிதல் 

387 ஞேர் 
சொல் 

493 
சொல்லேரினுழவர் 510 

ஞோ 
சொலோம்பி 491 
சொன்னல் 685 ஞொள்கல் 


தண்ணடை 
337 தண்ணம் 
617 

தண்ணுமை 
தணத்தல் 

தணித்தல் 
424 

தணியல் 
தத்தை 
ததைதல் 

தந்தம் 
609 தந்திரம் 

தந்திரி 

தந்து 
23 தப்பல் 
21 தபதி 
21 தபனன் 


த 


GSM 
சோகம் 
சொகு 
சோங்கு 


19 தக்கன் 
46 தக்கை 
73 தகடு 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


தபுதல் 
தம்பம் 
தமம் 
தமரம் 
தமாலம் 
தமிழ் 
தரங்கம் 


தரணி 


தரவு 
தாளம் 
தராசு 


43 


தாசு 


தராலயம் 


தாணு 


தரித்தல் 
தரு 
தருணி 
தருப்பணம் 
தருமம் 
தருமராசன் 
தருமை 
* தலம் 


செய் . 

செய் 
302 தனஞ்சயன் 672 திசை 
325 தனம் 

694 | திட்டி 
330 தனி 

670 திட்டை 
339 

674 திடம் 
345 

திண்டி 
தா . 
347 

546 திண்ணம் 
தா 
441 தாக்கு 

39 திணி 
442 தாங்கல் 

63 | திணை 
395 தாசி 

88 தித்தல் 

92 தித்தி 
405 தாசோகம் 

103 தித்து 
437 தாடிமம் 

158 திதி 
435 தாடு 

141 திமிர்தம் 
405 

218 திமிரம் 
436 தாபரம் 

306 திரிசாம் 
434 தாம்பு 

325 திரிதல் 
458 தாமம் 

351 திரிபுரி 
432 

335 திரு 
409 தாயம் 

366 திருக்குகம் 
497- தார் 

468 திருத்தல் 
484 தாம் 

452 திருதி 
485 தாரி 

434 திரை 
547 ) 

417 திரையல் 
557 தாலம் 

512 | திலகம் 
530 தாழ்தல் 

570 | திலம் 
552 தாழி 

586 திவசம் 
தாழை 

578 திவவு 
578 தாள் 

622 | திவாகரன் 
571 

தாவாளாண்மை 

614 திளைத்தல் 
583 தாளி 

604 திறன் 
620 

633 
605 

696 
605 

679 
614 
592 

தீக்கையோன் 
655 திகிரி 

35 திங்கள் 
649 திகை 

22 தீத்தம் 
679 திங்கள் 

69 தீத்தன் 


செய் , 

91 
20 
156 
120 
194 
197 
197 
226 
2725 
272 
255 
238 
337 
341 
389 
443 
388 
412 
419 
412 
418 
420 
415 
516 
496 
553 
530 
542 
607 
651 


தாமரை 


தலை 


தலைவன் 
தவ்வை 


தாரை 


. தவர் 


533 


தவவு 
தவறல் 
தவிசு 
தழல் 
தழவு 
தழை 
தளம் 
தளிமம் 
தளிர்த்தல் 
தளிர்த்தல் 


தாறு 
தானம் 
தானவன் 
எனை 


ஆல 


695 தீ 


தார் 


தளை 


தற்கோலம் 
தறுகண் 
தன்னம் 


364 

16 
17 
258 
258 


பலபொருளொருசொல்லகராதி . 


தஎ 


செய் . 


310 துறை 


செய் . 
658 
680 
670 


தீந்தொழில் 
தீபம் 
தீபர் 
தீபோர் 
தீர்தல் 
தீரம் 
தீவகம் 


309 துன்னல் 
324 மனி 
324 
344 

து 
359 


383 தூ 


தீவிரம் . 


தீவினை 


திகள் 


546 
17 . 
58 
74 
104 
207 ) 
185 
219 
11 ) 
303 
340 
423 
425 
4:57 
476 
510 
549 


கிரிகை 


கிலிகை 


அச்சில் 


கலங்கல் 


செய் . 
291 துப்புரவு 
306 துப்டை 
306 தும்பி 
361 தும்பு 
415 
401 துயில் 
538 இரகம் 
549 துரங்கம் 
549 துரியம் 
554 துருக்கம் 

துருசு 
திருஞ்சில் 

துருத்தி 
20 தருமம் 
52 துருவம் 
35 து போணம் 
36 ல்லியம் 
93 
11 ? து 

வ் 
166 திவ்வுதல் 
166 துவ்வை 
167 துவக்கு 
164 துவர் 
191 துவர்தல் 
185 துவன்றல் 
202 துவை 
222 துழாய் 
185 துள்ளல் 
217 துளக்கம் 
224 துளங்கல் 
194 துளி 
223 துளும்பல் 
205 துளை 
236 துற்கை 
272 துற்றல் 
253 துறவு 
288 துறுக்கு 
317 | அறுகல் 


துஞ்சல் 
துடர்வு 


திடவை 


தூலம் 


து 


வல் 


அடி 
துடுப்பு 
துண்டம் 
தண்டில் 
துணங்கறல் 
துணங்கை 


441 தூக்கம் 
454 தூக்கு 
414 தூங்கல் 
408 தூசு 
408 தூண்டல் 
410 தூண்டில் 
458 தூணம் 
405 தூணி 
403 தூப்புவாய் 
476 தூம்பு 
507 தூர் 
549 | தூர்வகம் 
548 தூசியம் 
547 
540 
552 தூவி 
553 
557 
557 
563 தெங்கு 
602 தெட்டி 
613 தெண்டிகை 
593 தெய்வம் 
601 தெரிசனை - 
623 தெரித்தல் 
593 தெரிவை 
626 தெ நண்டல் 
* 651 . தெருமால் 
626 தெவ்வு 
653 தெவிட்டல் 
641 தெழித்தல் 


தே 


துணர் 
துணி 


துணிதல் 
துணியறை 


கணை 


துணைவன் 
துத்தம் 
துத்தி 


69 
154 
208 
361 
388 
388 
420 
447 
409 
547 
545 
582 


தப்பு 


D 


3 


கஅ 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


தெள்ளுதல் 
தென் 


செய் . 
623 
660 
661 
692 
680 


தே 


தே 
தேக்கு 
தேங்கல் 
தேசி 
தேசிகம் 
தேசிகன் 


ண்டு 


செய் . 
609 தொடர்பு 
683 தொடலை 

தொடி 
தொடுத்தல் 

தொடுப்பு 
559 தொடை 
39 தொடையல் 
63 

தொ 
91.ெ 

தொண்டை 
88 தொத்து 
97 தொம் 
159 தொய்யல் 
335 தொல்லை 
340 தொலை 
341 தொழில் 
359 தொழு 
609 தொழுதி 
F- 42 தொழும்பர் 
678 தொறு 
685 தொன்மை 


செய் . 
126 தோள் 
123 தோற்றம் 
134 தோற்றல் 
149 தோன்றல் 
148 தோன்றி 
124 
126 

ந 
211 
193 நக்கல் 
255 நக்கன் 
334 | நகம் 
363 நகல் 
491 நகாயுதம் 
509 நகுலி 
513 ) நகை 
575 | நச்சு 
568 | நசை 
568 நஞ்சு 
643 நட்டம் 
638 | நடலை 


தேடி 


தேம் 
தேம்பல் 
தேம்பி 
தேயம் 
தேள் 
தேற்றம் 


தேன் 


தை 


தோ 


நடை 


33 
23 ) 
12 
( 12 
42 
42 
19 
90 
97 
116 
163 
123 
163 
130 
197 
236 
247 
293 
295 
286 
295 
326 
322 
366 
399 
390 
505 
538 
554 
532 


தை 


362 


தோகை 


தைத்தல் 
தைப்பை 
தையல் 


260 தோச்சல் 
308 தொட்டி 
367 தோடு 


தொ 


தோண்டல் 
தோணி 
தோம் 


தொக்கு 
தொகுதி 
தொகை 
தொங்கல் 
தொட்டல் 
தொட்டி 
தொடர் 
தொடர் , 


நண்ணுதல் 
48 நத்தம் 
99 நதி 
174 | நந்தர் 
175 நந்தல் 
224 நந்தி 
198 | நந்தை 
334 நம்பல் 
346 | நம்பி 
366 | நயம் 
359 நரந்தம் 
422 நரை 
417 | நல்லார் 
518 நவ் 
508 நவ்வி 
576 நவம் 


20 தோமரம் 
42 தோயம் 
19 தோயுறல் 
76 தோரல் 
140 தோள 
155 தோல் 
125 தோலி 
164 தோழி 


பலபொருளொருசொல்லகராதி . 


நவமணி 
நவியம் 
நவிர் 
நவிரம் 
நவிலல் 
கவை 
நள் 
கள்ளி 
நளம் 
நளி 
நளிர் 
நளினி 
நறவம் 


செய் . 
545 
545 
563 
577 
654 
640 
635 
640 


Sta 


செய் . 
551 | நாம்பல் 
534 ) நாமம் 
531 நாய் 
533 நாயகம் 
531 நார் 
534 ) நாரம் 
611 | நாரி 
610 நாவகம் 
594 ) நாவலர் 
600 நாவாய் 
618 நாவி 
601 நாவிதன் 
626 நாழி 
640 நாள் 
684 நாளம் 
698 
684 நாற்றம் 
697 

நாறு 
676 நான்முகன் 
669 
670 
673 


செய் , 
344 நிவப்பு 
322 நிவறல் 
366 நிழல் 
366 நிழற்றல் 
429 நிற்வாணம் 
451 நிறம் 
457 நிறை 
538 நிறைதல் 
550 
550 
551 
544 நீஞ்சல் 
585 நீத்தம் 
612 நீதி 
616 ) நீபம் 
611 | நீர் 
633 நீர்மை 
633 நீர்வாரம் 
673 நீல் 
677 | நீலம் 

நீலி 
நீவி 


நறை 


நன்மை 


நனறு 


நாளிகம் 


நன்னர் 
நன்னிலை 
நனந்தலை 
நனவு 
நனி 
நனை 


111 
258 
278 
305 
440 
439 
424 
492 
512 
486 
549 
580 
612 


கானம் 


டி 


நீழல் 


நா 


நாகம் 
நாகரம் 


49 | நீள் 
98 
114 

ங 
244 நுகம் 
258 நுங்கல் 
321 நுண் 
337 

நுண்ணல் 
375 

நுணங்கல் 
433 

சிணவை 
440 

நுதம்பு 


நா 


நிகர்தல் 

நிச்சயம் 
56 நிசி 
52 நிதம்பம் 
57 நிதி 
97 | நிமலை 
115 நிமிர்தல் 
152 நியமம் 
145 நிரப்பு 
1711 நிரியாணம் 
141 நிரை 
193 நிலம் 
247 நிலவு 
308 நிலை 
326 நிலைபேறு 


நாஞ்சில் 
நாட்டம் 
நாட்டியம் 
நாடி 


1i 
77 
213 
213 
222 
222 
255 
2015 


441 நுதல் 


497 


17 நவணை 


நாண் 
நாதம் 
நாப்பண் 
நாம் 


நுரை 
நுவணை 


497 


நுழை 


523 
583 
672 


477 நுனி 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


செய் 


நா 


நொடி 


நூங்கர் 
நூல் 


நூழில் 
நூழை 


நொள்ளை 
528 நொறில் 
77 நொன்றல் 
521 
586 

நோ 
578 
644 நோக்கம் 
( 577 நோக்கல் 

நோன்மை 
நோனார் 


நூறு 
நூனம் 


செய் . 
132 பஞ்சானனம் 
1508 பஞ்சி 
614 | பட்சி 
686 பட்டடை 

பட்டம் 
பட்டா கன் 

பட்டி 
17 பட்டிகை 
28 பட்டிமை 
690 பட்டு 
690 படகம் 

படங்கு 
படப்பை 

படம் 
23 படர் 
44 படலம் 
26 படலிகை 
14 படலை 
15 படாகை 
13 படாம் 


நெ 


நெகிழ்தல் 
நெகிழி 
நெஞ்சம் 
நெய் 
நெய்தல் 
நெரிதால் 
நெல் 
நெற்றி 
நெறி 


49 
35 
111 பக்கணம் 
371 பக்கம் 
368 பக்கி 
387 பகடு 
492 பகண்டை 
638 பகம் 
654 பகர்தல் 

பகல் 
பகவதி 


செய் . 
116 
113 
135 
147 
177 
167 
154 
138 
153 
137 
120 
157 
t39 
173 
125 
131 
133 
123 
122 
137 
129 
132 
131 
135 
167 
180 
150 
130 
126 
191 
208 
208 
195 
197 
21 
210 
191 
216 


. 


22 படி 


நே 


பகவன் 


நேசம் 
நேத்திரம் 
நேமி 
நேயம் 
நேர் 


94 பகழி 
278 பகுத்திடல் 
336 பகுதி 
377 பகை 
470 பங்கம் 
422 பங்கி 

பங்கு 
பச்சை 


நேர்தல் 


47 படிகம் 
10 படிதல் 
49 படிவம் 
15 படிறு 
51 படு 
42 படுகர் 
22 | படை 
75 படைமரம் 
62 பண்டம் 
71 பண்டிதர் 
105 பண்டாரம் 
85 பண்டு 
89 பண்ணவன் 
99 பண்ணை 
92 பணம் 
92 பணவை 
113 பணி 


நை 


நை 


நொ 


361 பசு 

பசும்பிடி 

பசும்புல் 
87 பசுமை 
81 பஞ்சரம் 


நொச்சி 


நொசிவு 


பலபொருளோருசொல்லகராதி . 


பணித்தல் 
பணிலம் 
பணை 
பத்தி 
பத்தியம் 
பத்திரம் 
பத்திரி 
பத்திரை 
பதகம் 
பதங்கம் 
பதணம் 
பதம் , 


செய் . 
207 பரவல் 
195 பரவை 
226 பராகம் 
233 பராடி 
273 பரி 
2:39 ) பசிகம் 
232 பரிகாரம் 
234 பரிசனம் 
247 | பரிசு 
244 பரித்தல் 
263 பரிதல் 
230 பரிபவம் 
240 பரிபுரம் 
263 பரிவு 
244 
345 பருக்கை 
237 


I 


செய் . 
394 பழுப்பு 
395 பள் 
402 பள்ளம் 
438 பள்ளி 
387 பளிதம் 
430 பற்றார் 
446 பற்று 
389 பற்றுள் 
403 

பறவை 
391 றழ் 
386 பன்ற 
388 பன்னகாசனன் 
430 பன்னல் 
450 | பனகம் 
456 பனி 
414 பனித்தல் 
418 பனுவல் 
447 பனை 
418 
433 

பா 
405 


செய் . 
517 
600 - 
606 
610 
599 
652 
637 
637 
627 
652 
640 
688 
680 
693 
672 
677 
674 
689 


பதலை 


245 பருந்து 
285 பருப்பு 


405 பா 


பதவி 
பதாயுதம் 
பதி 
பதிகம் 
பதுக்கை 
பந்தம் 
பந்தனை 
பந்தி 
பந்து 
பப்பு 
பம்பரம் 
பம்பல் 
பம்பு 
பம்பை 
பயத்தல் 
பயம் 
பயம்பு 
பயன் 
பயிர் 
பயிர்ப்பு 
பயின் 
பயோதரம் 
பரதம் 
பரதர் 


284 

பருமம் 
284 பருவம் 
288 பருவரல் 
308 பல்சந்தி 
330 | பல்லம் 
326 பல்லவர் 
344 பல்லியம் 
332 பலகாரம் 
312 பலம் 
376 

பலவு 
373 பலாசம் 
355 பலி 
379 பவ்வம் 
355 பவம் 
354 பவனம் 
368 

பழமை 
382 பழி 
384 பழிச்சல் 
393 

பழுது 


495 பாக்கம் 
502 பாக்கு 
479 பாகம் 
439 பாகர் 
506 பாகல் 
479 | பாகவன் 
506 பாகன் 
498 பா 
48 | பாங்கர் 
548 பாங்கு 
532 பாச்சல் 
528 பாசம் 
571 பாசறை 
574 பாசனம் 
574 பாசி 
572 பாட்டி 


546 

46 
28 
52 
54 
37 
54 
26 
57 
72 
73 
J9 
81 


100 

91 
115 


பரம் 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


பாடகம் 
பாடம் 
பாடல் 
பாடலம் 
பாடலி 
பாடி 
பாடு 


பாவை 


செய் . 
512 பிரசம் 
486 பிரம்பு 
487 பிரமசாரியம் 
523 பிரமம் 
532 பிரமரி 
551 | பிரமாணம் 
551 பிலம் 
585 பிலவங்கம் 
603 பிள்ளை 
627 பிளிறல் 
633 பிற்கு 
677 பிற்பலம் 
675 பிறங்கடை 

பிறங்கல் 


பாடை 


பாண்டில் 
பாண்டு 
பாணம் 
பாணர் 


செய் . 
396 
397 
464 
464 
431 
425 
496 
506 
608 
615 

647 
( 662 

656 
656 
662 
662 
650 
628 
626 
652 
629 
684 
684 
691 


பாணி 


பாணித்தல் 
பாத்தி 
பாத்திரம் 
பாத்து 
பாதவம் 
பாதாளம் 
பாதி 
பாதிரி 


செய் , 
142 பாலம் 
151 பாலி 
122 பாலிகை 
168 பாலை 
153 பாவதனம் 
171 பாவம் 
144 
152 பாழி 
234 பாளிதம் 
207 பாறல் 
200 
201 பானம் 
214 

பானல் 
201 
260 

பி 
278 
257 பிங்கலம் 
247 பிங்கலை 
237 பிச்சம் 
256 பிச்சி 
275 பிசி 
278 பிகிதம் 
277 | பிசிவு 
308 பிசனம் 
344 பிடகம் 
335 பிடர் 
354 பிடி 
335 பிண்டம் 
407 | பிண்டி 
423 பிணர் 
414 பிணவல் 
4-15 பிணி 
429 பிணிகை 
452 பிணிமுகம் 
440 பிணை 
460 பித்தம் 
429 : பித்திகை 
510 பிதா 


பிறங்கு 

பிறந்தை 
67 பிறப்பு 


பாதை 


பாப்பு 


68 பிறவினை 
101 பிறவு 
93 பிறழ்தல் 
94 பிறழ்வு 
81 பினனகம் 
81 பின்னை 
89 பினாகி 
172 
173 
128 

பீ 
209 
19 | 

பீடிகை 


பாம்பு 
பாமினி 
பாய்தல் 
பாயசம் 
பார் 


பார்வை 


பாரகம் 
பாரதம் 
பாரதி 
பாரம் 
பாராவாரம் 
பாரி 
பாரிடம் 
பால் 


183 ஓடு 
206 பீதகம் 
216 பீதம் 
216 பீர் 
215 பீரம் 
205 பீரு 
261 | பிலி 
234 பீள் 
246 பீனம் 


152 
141 
241 
271 
461 
401 
425 
518 


6221 


676 


பலபொருளொருசொல்லகராதி . 


பு 


சேய் . 

புலப் பல் 
புலவர் 


புகர் 
புகல் 
புகழ் 
புடி 
புகுதி 
புகை 
புங்கம் 
புங்கவம் 
புட்கரம் 
புட்டம் 
புடை 
புண்டாம் 
புண்டரீகம் 
புண்ணியம் 
புணர்வு 


செய் . 
480 பூபாலன் 
478 பூமரம் 
478 பூசம் 
478 பூரி 
- 481 பூரிகை 
509 பூரிப்பு 
528 பூரியம் 
611 பூருவம் 
599 பூவணி 
611 பூவம்பன் 
597 
599 

பூவை 
661 

பூழி 
639 


செய் . 
312 
335 
400 
466 
462, 
421 
434 
425 
555 
528 
555 
551 
576 
568 
576 
616 


பூவல் 


பூழியன் 


652 பூழில் 


பூளை 


புணரி 
புணை 


43 புலவு 
12 புலி 
15 புலிங்கம் 
41 புலையர் 
30 புவனம் 
22 புள் 
69 புள்ளி 
64 புள்ளுவம் 
173 புளகம் 
146 புளிஞர் 
127 புற்பதி 
187 புற்று 
225 புறணி 
204 புறம் 
185 புறம்பணை 
203 புறவம் 
204 புன்கண் 
235 புன்மை 
243 | புனிதம் 
243 
270 

பூ 
242 
250 பூக்கம் 
286 பூக்குதல் 
376 பூகம் 
396 பூங்கற்று 
420 பூசல் 
392 
392 பூட்கை 
466 
454 பூதம் 
420 பூதரம் 
39 
495 பூதியம் 
502 பூப்பு 


புத்தன் 
புத்தேன் 
புதர் 
புதர் 
புதுமை 
புதை 
புந்தி 
புயம் 
புரசு 
புரத்தல் 
புரம் 
புரவலன் 
புராணம் 
புரி 
புருவை 
புரை 
புல் 
புல்லம் 
புலம் 


172 
173 
221 
356 
419 
659 
( 35 


652 
657 
626 

பெ 
673 
688 பெட்டல் 
672 பெட்பு 

பெண்ணை 
பெயர் 

பெருக்கம் 
17 பெற்றம் 
22 பெற்றி 
27 
64 

பே 
97 
82 பேடு 
127 பேணல் 
160 பேதை 
274 பேர் 
276 
252 

பை 
1.76 
307 பை 
312 பைங்கதிர் 


பூசை 


153 
188 
251 
440 


525 பூபதி 


962 
62 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


செய் , 

மட்டு 


மடங்கல் 


பைங்கூழ் 
பைத்தல் 
பைதல் 
பைதல் 
ைேபம்பொன் 
பையம் 
பையுள் 


28 மடம் 
40 மடல் 


37 | மடி 


பொ 


செய் . 
146 
165 
161 
121 
131 
172 
213 
192 
212 
208 
204 
1221 
210 
215 
210 
231 
236 
234 


பொக்கம் 
பொகுட்டு 
பொங்கர் 
பொங்கல் 
பொச்சாப்பு 
பொச்சை 
பொடிதல் 
பொத்தகம் 
பொதி 
பொதி 
பொதிர்ப்பு 
பொதுளல் 
பொம்மல் 


செய் , 

72 
260 
277 போக்கு 
36S | போகர் 
336 | போகல் 
363 போகி . 
363 போகில் 

போத்து 
போதகம் 

போதம் 
12 போதி 
51 போதி 
68 | போது 
67 போந்தை 
96 போர் 
82 போர்வை 
131 | போல் 
231 போற்றல் 
249 
270 

ம 
253 

மகா 
262 மகம் 
333 மகரந்தம் 
376 மகரம் 
369 | மகன் 
421 ம 

மகிணன் 
427 மகிழ் 
455 மகுடம் 
502 மங்கலம் 
483 மங்கலி 
568 | மங்களன் 
602 மங்குல் 
647 மங்கை 
645 மச்சம் 
652 மசி 
665 மஞ்சம் 
634 மஞ்சரி 
683 மஞ்சு 


265 . 


30 மடை 
30 | மண் 
257 மண்டலம் 
241 மண்டலி 
242 மண்டிலம் 
253 மண்ணீடு 
266 மண்ணை 
249 மணம் 
286 | மணி 
423 மணுங்கு 
428 மத்தகம் 
524 மத்தம் 
661 மத்திகை 

மதம் 

மதர் 
21 மதர் 
13 மதவு 
43 மதலை 
18 மதன் 
21 மதனம் 
34 மதாணி 
38 மதி 
21 மது 
67 மதுகம் 
64 மதுகரம் 
65 மதுரை 
68 மந்தன் 
68 மத்தனம் 
91 மந்தாரம் 
85 மந்தி 
1.10 மந்திரம் 
111 மந்திரி 
117 மயக்கம் 


பொய் 


பொய்தல் 
பொருதல் 
பொருநர் 
பொருள் 
பொலம் 
பொலிவு 
பொழிதல் 
பொள்ளெனல் 
பொற்கணி 
பொற்பு 
பொற்றை 
பொறி 
பொறை 
பொன் 


243 
248 
263 
240 
249 
268 
243 
254 
269 
262 
254 
237 
294 
284 
296 
287 
299 
287 
372 


பலபொருளொரு சொல்லகராதி . 


மயல் 
மயிடம் 
மயிலை 
மரக்கால் 
மாபு 
மராடம் 
மராமரம் 
மராளம் 
மரீசி 
மரு 
மருகன் 
மருத்து 
மருதம் 
மருந்து 
மருப்பு 
மருமான் 
மருவிதழ் 
மருள் 
மருள் 


செய் . 
357 மறம் 
374 மறல் 
360 மறலி 
438 மறவர் 
384 மறி 
437 மறு 
437 மறுகு 
437 மறை 
433 மன் 
432 மன்றம் 
406 மன்றல் 
411 மன்னன் 
421 மனவு 
398 மனு 
41 : மனை 
384 மனோகரம் 
443 
413 

மா 
455 
391 | மா 
495 மாசுதர் 
501 மாகதி 
502 மாகம் 
510 மாசி 
515 மாட்சி 
522 மாட்டல் 
501 மாடகம் 
492 மாடம் 
517 மாடு 
511 மாண்டல் 
489 மாண்பு 
435 மாணல் 
478 மாத்திரை 
535 மாதர் 
535 மாதவம் 
565 மாதா 
611 மாதிரம் 
639 மாது 


செய் 
631 மாபெலி 
630 | மாமை 
611 மாய்தல் 
627 | மாயம் 
663 மார்கழி 
649 | மாரி 
641 மாருதி 
634 | மால் 
183 மாலதி 
698 | மாலர் 
686 மர்லி 
684 மாலை 
669 மாழ்கல் 
674 மாழ்கு 
639 மாழை 
691 மாற்கம் 

மான் 
மான்றல் 

மானம் 
560 மானல் 
26 மானவர் 
40 
27 

மிச்சம் 
95 

மிச்சில் 
160 

மிசை 
128 

மிஞ்சிகை 
142 

மிடல் 
151 

மிடைதல் 
144 

மிண்டல் 
201 

மித்திரன் 
186 

மிதவை 
188 

மிருது 
259 

மிழற்றல் 


செய். 
313 
343 
364 
365 
424 
416 
435 
521 
500 
500 
518 
483 
578 
587 
588 
648 
690 
692 
696 
675 
6 : 2 


மரை 


மல் 


5 


மல்கல் 
மல்லல் 
மல்லிகை 
மலம் 
மலர் 
மலர்ச்சி 
மலர்தல் 
மலை 
மலைத்தல் 
மலைப்பு 
மலையன் 
மலைவு 
மவ்வல் 
மவுலி 
மழவு 
மள்ளர் 


98 
87 
95 
109 
136 
127 
186 
272 
263 
421 
589 


. 


247 
237 | மீக்கோள் 
253 மீளி 
249 மீன் 


28 
619 
678 


மற்று 


4 


உசு 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


- 


مل 


செய் . 

37 
164 
251 
539 
564 
653 


. 


முக்கோல் 
முகடி 
மூகடு 
முகம் 
முகவு 
1 முகிழ்த்தல் 
புகை 


செய் . 
426 மேகலை 
398 மேடு 
-491 மேதை 
515 மேவல் 
621 மேழம் 
598 மேற்கோள் 
621 
636 

மை 
638 
631 மை 
654 மை 
631 மைந்தன் 
635 மைந்து 
688 மையம் 
681 
680 

மொ 
680 
670 மொக்குள் 
671 மொய் 

மொய்ம்பு 


53 
313 


முசலி 


1289 


முட்டை 


289 
370 


முடங்கல் 


செய் . 

முருடு 
முருந்து 

முல்லை 
24 முழுமகன் 
21 முள் 
14 முளரி 
11 முளை - 
10 முற்றல் 
51 முற்றில் 
19 முறம் 
83 முறி 
86 முறுவல் 
156 முறை 
157 முன் 
120 முன்பு 
172 முன்னம் 
135 முன்னல் 
150 முனி 
156 முனை 
124 
237 
209 
261 | மூசல் 
235 மூது 
262 மூரல் 
267 மூரி 
270 மூலம் 
262 
287 

மெ 
357 
396 மெத்தை 
385 மெய் 
347 மெய்யர் 
414 
416 
414 


370 
357 


முடலை 
முடி 
முடுகல் 
முடுவல் 
முடை 
முண்டகம் 
முண்டம் 
முத்தம் 
முத்தன் 
முத்தி 
முத்து 
முதல் 


مام 


மோ 
86 
267 

மோக்கம் 
453 மோகம் 
416 

மோடி 
476 மோடு 

மோலி 
மோழை 

மோனி 
263 மோனை 
3:32 
371 


14 
11 
158 
143 
487 
575 
681 
682 


முதுவர் 


முந்திரி 
முயல் 
முரசம் 
முரண் 
முரம்பு 
முரித்தல் 
முரிவு 
முருக்கு 
முருகன் 
முருகு 


யவனர் 


529 


406 மேக்கு 
467 மேகராகம் 


39 யாணர் 


26 யாப்பு 


201 
307 


பலபொருளொருசொல்லகராதி . 


செய் . 
351 வடிதல் 


508 வடிவு 


யாமம் 
யாலம் 
யாழ் 
யாளி 


. 


570 | வடு 
595 வடுகு 

வண்டல் 
வண்டு 

வண்ணம் 
305 வண்மை 


யூபம் 


வத்திரம் 


வலையம் 


யோ . 


செய் 
167 ) வல்லியம் 
167 வல்லை 
148 வலம் 
150 வலம்புரி 
* 186 வலவன் 
191 | வலவை 
213 வலி 
190 வலித்தல் 
231 
254 வழக்கர் 
262 வழங்கல் 
232 வழி 
332 வ 

வழு 
324 வழுக்கு 
378 வழுத்தல் 
370 | வழுதலை 
374 வழுதி 
355 வள் 
356 வள்ளம் 
379 | வள்ளி 
359 வள்ளியம் 


வதி 

வதுவை 
25 வந்திகை 

வம்பலர் 
வம்பு 

வயம் 
33 வயமா 
36 வயல் 
36 வயவன் 
70 வயா 
75 | வயிரம் 


யோகம் 


செய் . 
489 
490 
497 
480 
477 
515 
483 
504 
485 
565 
581 
574 
567 
577 
568 
572 
563 
606 
592 
610 
608 

608 
* 594 
605 
598 
607 
592 
607 
593 
651 
655 
654 
6:19 
(512 
685 
689 
671 


வக்கிரம் 
வகிர் 
வகுப்பு 
வங்கணம் 
வங்கம் 
வங்கர் 
வச்சிரம் 
வசந்தன் 
வசி 


. 


69 வயிர் 


374 வள்ளை 


வசு 


வசை 


வளை 


வளைத்தல் 
வளைந்து 


வஞ்சம் 
வஞ்சி 
வஞ்சுளம் 
வட்கல் 
வட்டணை 
வட்டம் 
வட்டிகை 
வட்டில் 
வடகம் 
வடம் 


87 | வயிறு 
85 வயின் 
106 வரதம் 
89 வராகன் 
95 வரி 
116 வரிக்கடை 
113 வரித்தல் 
109 வரிதல் 
151 வருடம் 
144 வருடை 
177 வருணம் 
138 வரை 
154 வரைதல் 
170 வல் 
120 வல்லரி 
166 வல்லி 
128 வல்லிகை 


360 

வளம் 
384 

வளமை 
402 

வளரியல் 
454 
398 

வளாகம் 
415 
386 
432 
439 வற்கம் 
427 வற்காலி 
391 வறிது 
386 வறுகலம் 
492 வறுமை 
478 வன்னி 
494 வனம் 
522 வனைதல் 


வடவை 


வடி 


* 


அ 


அரும்பொருள்விளக்க நிகண்டு 


செய் , 


வா 


வா 


லாகை 


வாங்கல் 
வாசம் 


வாசி 


- 


. 


11 ம் 


வாஞ்சை 
வாடை 
வாணர் 
வாணி 
வாணிகன் 
வாதுவர் 
வாமம் 
வாமனம் 
வாய் 
வாய்க்கால் 
வாய்த்தல் 
வாயில் 
வார் 
வார்தல் 
வார்மை 
வாரணம் 
வாரம் 
வாரி 
வால் 
வாலி 
வரவல் 
வாழ்த்தல் 
வாள் 
வாளம் 
வாளி 


38 விசாலம் 
* 59 விசித்திரம் 
63 விசும்பு 
100 விசுவம் 

91 விசை 
110 விசையம் 
169 விட்டில் 
201 விடங்கம் 
198 விடபம் 
200 விடம் 
267 விடர் 
322 விடல் 
328 விடலை 
365 விடை 
364 விண் 
374 | விண்டு 
364 வித்தகம் 
407 வித்தகர் 
415 வித்தி 
439 விதப்பு 
465 விதவை 
400 | விதனம் 
466 விதி 
520 விதியுளி 
486 விந்தம் 
540 விந்தை 
587 விபரீதம் 
612 விபுதர் 
604 விபுலம் 
603 விபூதி 
678 விம்பம் 
689 விம்மல் 
696 விமலை 
632 விமானம் 
681 | வியங்கோள் 


செய் , 

செய் . 
வியம் 

362 

356 
வியல் 

357 
89 வியா தன் 

371 
98 வியாளம் 

373 
32 விரணம் 

436 
89 விரதம் 

332 
95 விராடம் 

43 : 3 
102 விரியல் 

434 
155 விருகு 

406 
157 விருடகம் 

406 
166 விருத்தம் 
161 | விருத்தி 

410 
125 விருந்து 

398 
164 விரை 

421 
123 விரைவு 

391 
124 விரோதம் 

422 
200 வில் 

493 
211 வில்லேரினுழவர் 510 
231 விலங்கு 

481 
231 விலாசம 

498 
268 விலோ தம் 

519 
264 விவா 

543 
285 விழவு 

565 
268 விழுப்பு 

589 
245 விழுமம் 

569 
245. | விழைவு 

564 
285 | விள்ளல் 

602 
285 விளக்கம் 

613 
314 விளம் 

594 
311 | விளர் 

596 
302 விளரி 
304 விளவு 

595 
325 விளிவு 

613 
348 | விளை 

593 
321 விளையுள் 

593 
345 விற்கோடி 

655 
373 விற்பு 

646 


598 


வான் 


வான்மை 


வானம் 
வானவன் 


வானி 


பலபொருளொருசொல்லகராதி . 


விற்று 
விறல் 
வினதை 
வினவு 


வினாயகன் 
வினை 
வினைஞர் 


வீ 


| 


செய் . 
037 வெப்பு 
630 வெம்மை 
614 வெய்யவன் 
669 வெவ்வினை 
691 | வெள்ளம் 
671 வெள்ளி 
673 வெள்ளில் 

வெள்ளை 
வெளி 

வெளில் 
355 வெளிறல் 
39 வெறி 
77 வெறுக்கை 
87 வெறுப்பு 
86 வெறுப்பு 
252 வென்றி 
328 
332 

வே 
445 

வேகம் 
வேங்கை 

வேசரி 
41 வேட்டல் 
77 | வேட்டுவன் 
73 | வேணவா 
129 வேணி 
190 வேணு 
246 வேதண்டம் 


செய் . 
271 
253 - 
272 
253 
290 
361 
354 
422 
434 
521 
498 
519 
488 
539 
584 
579 
623 
594 
616 
648 


வீக்கு 
வீங்கல் 
வீசம் 
வீசல் 


செய் , 
311 | வேதம் 
334 வேதி 
369 வேதிகை 
554 வேதியர் 
611 | வேந்து 
616 வேய் 
602 வேய்தல் 
608 வேரல் 
300 வேரி 
599 வேல் 
615 வேலன் 
663 வேலி 
653 வேலை 
630 வேவம் 
637 வேழ்வி 
678 வேழம் 

வேள் 
வேளாண்மை 

வேளை 
27 வேற்காரன் 
73 
84 

வை 
136 
162 வை 
200 வைகல் 
199 வைப்பு 
218 வையகம் 
267 


வீமன் 
வீரட்டானம் 


வீரை 


வே 


வெகுளி 
வெங்கதிர் 
வெங்கோல் 
வெடி 
வெண்மை 
வெதிர் 


13 
53 
311 
361 


அரும்பொருள் விளக்க நிகண்டு. 


அனுபந்தம் III . 


மிகைப்பாடத்தின் சொல்லகராதி . 


[ ( பி- ம் ) என்றதனையடுத்துள்ளன செய்யுளெண்கள் . பிற எண்கள் 

பக்கங்களைக் குறிப்பன . ) 


அணம் 
அத்திரம் 
அந்தி 


அரணம் 
அரிணம் 


னமை 


அளவர் 
அறுவை 
அனலோன் 
அனாமிகை 


ஈ 


அ இந்தம் 284 ( பி - ம் ) உளது 

104 
அகலிகை 38 ( பி -ம் ) இமளம் 

58 உறார் 

111 
189 ( பி - ம் ) இயறல் 

63 உறையல் 

111 
47 இருவி 403 ( பி - ம் ) உறையூர் 

111 
50 இல்லம் 

87 
அரங்கு 13 இலை 

87 

ஊ 
78 இளம்பிடி 

104 
ஊன்றுகோல் 

117 
78 இறால் 

111 
அபராதம் 314 ( பி - ம் ) இறும்பூ . 

111 

எ 
அவ்வை 93 இறைஞ்சி 

111 
104 

117 ) எண் 193 ( பி - ம் ) 
111 

என்றூழ் 

117 
117 
117 | ஈடு 

30 
295 (பி - ம்) 

117 

ஏனாதி 
ஈளை 

104 
33 ( பி.ம் ) 
92 ( பி - ம் ) 
243 ( பி - ம் ) உடல் 

87 (பி - ம் ) 

149 ( பி - ம் ) 
உத்தாகு 

47 
111 உ.பகாரம் 

314 ( பி - ம் ) ஒதுங்கல் 
111 உமட்டி 

58 ஒளிர்தல் 

615 ( பி - ம்) 
117 

78 
87 

ஓ 
உலகர் 37 

47 

41 
இகழ்த்தல் 51 ( பி - ம் ) உலோகம் 
30 உள்ளான் 

58 


ஏ 


ஈந்து 


ஆகலம் 
ஆசூசம் 


ஆகன் 


121 ( பிம் ) ஒசித்தல் 

47 ஒடுங்கல் 


ஆரூபம் 
ஆற்பு 


உருத்தியோகம் 
உல்லி 


ஓதம் 


87 ஓதல் 
101 ஓமம் 


டை 


மிகைப்பாடத்தின் சொல்லகராதி . 


ந.க 


சுவா 


93 சுறா 


111 கொழு 


* 


30 செய்யல் 


47 | சேந்து 


கிஞ்சித்து 


கை 

93 
கடிப்பகை 30 கைம்மை 348 { பி- ம் ) சுவை 

93 
கபிலம் 302 ( பி - ம் ) சைவலம் 
களக்கர் 

614 (பிம் ) 
கற்சூரம் 

111 

கொ 
கறவை 

98 

சூத்திரன் 259 ( பி - ம் ) 
கனகம் 117 கொற்றவை 

ஃ 111 
கனி 

117 
கோ செய் 

63 
கோடணை 

63 
காவதம் 63 

செருக்கு 

78 
காவதம் 13 

செற்றல் 

111 
காளிந்தம் 104 சகோரம் 

20 ( பி - ம் ) 
காளை 104 சடம் 

164 ( பி- ம் ) 
111 சதுரம் 

291 ( பி - ம் ) 
சாடம் 

78 
சரித்தல் 

78 ) 

சை 
20 சமரம் 

58 
சைவம் 

93 
கிஞ்சுகம் 

20 
கிரணம் 

178 சா 

சொ 
சாதம் 47 

ST 

சொலவு 
சாம்புதல் 

58 
சொற்கம் 

111 
குவை 93 சார் 

78 
குளியம் 104 சார் 

429 ( பி - ம் ) 
111 சாலினி 87 

58 
குறுந்தடி . 111 சான்றவர் 

117 
117 

ஞே 

424 ( பி.ம் ) 
கூட்டம் 30 

ஞேரல் 
117 | சிகை 19 ( பிம் ) 
சித்திரன் 

47 
கே சிலதர் 

87 தணவல் 204 ( 9 - ம் ) 
கெவுடு 54 ( பி - ம் ) சிவிகை 

93 தணி 

197 ( பி - ம் ) 
111 தணியல் 

38 
தலைப்பெயல் 

87 
08lein 30 

93 
47 
கேதாரம் 

தவா 

93 
கேளன் 

தளித்தல் 614 ( பிம் ) 
கேளி 104 சுட்டு 174 ( பி - ம் 

கனமை 

117 


/ 


குறிஞ்சி 


ஞமலி 


சானம் 


கூனை 


சிறார் 


He 


சீத்தை 


47 தவம் 


104 


ங 2 


அரும்பொருள் விளக்க நிகண்டு 


நாதன் 


ST | நாறல் 


நீ 


47 பதணம் 

263 ( பி - ம் ) 
தித்தித்தல் 272 பி - ம் ) நால்வாயன் SH | பரணி 

78 
திரணம் 78 நாளகம் 611 ( பி.ம் ) பராட்டி 

438 ( பி - ம் ) 
தில்லம் 

633 ( பி - ம் ) பரியம் 

78 
தினை 117 நான்றல் 117 பல் 

87 
பல்லவம் 

87 
பல்லி 

87 
துலக்கம் 87 | நிலமகன் 87 பலவம் 

87 
துவ்வல் 93 நிலயம் 

87 பறம்பு 
துழாய் 104 

பன்னி 
துளவு 

104 

நீஞ்சு ! 11 பி - ம் ) 
து 

பார்த்தல் 

47 
18 

பாராட்டல் 78 
தூண்டல் 185 ( பி - ம் ) நூழில் 

98 பாவி 

93 
தூண்டுதல் 207 ( பி-ம்) 

பாற்பு 

111 
தூதாரம் 

47 
தூரங்கம் 425 பிம் ) நெடுமை 

30 

பி 
தூறு 111 நெரிதல் 

397 { பி : ம் ) பிங்கம் 67 ( பி - ம் .) 
நெற்கிடை 111 பித்து 

47 
தெ 

பிரிவு 

78 
தெருள் 78 

பில்கல் 

87 
நேரம் 387 ( பி -ம் ) பிழி 

98 
நேரல் 422 ( பி - ம் ) பிளவை 

104 
தேடு 

30 
தேவை 

93 கை 

பீ 
நைவரம் 

93 பீலித்தண்டு 


நெ 


நே 


87 


தோ 


தோய்வு 


புதல் 
புதன் 


நகுதல் 
நந்தனர் 
நால் 
நறவு 


63 

நொ 

நொசிதல் 81 (பி - ம்) 
ந 
52 ( பி - ம் ) 

நோ 
293 ( பிம் ) நோய்வு 

18 நோவல் 
111 நோற்பு 
111 நோணாமை 


-பு 
270 ( பி - ம் ) 

47 
புரிவு 

18 

87 
புளித்தல் 104 
புனிதன் 

117 


63 புலர்த்தல் 
93 


நன்கு 


117 


. 


நா 

97 ( பி - ம் ) பத்து 


பூண் 


931 
38 
117 


நாசிகம் 


A7 பூனை 


சி 


மிகைப்பாடத்தின் சொல்லகராதி 


மூ 


47 முகை 


நி 

வா 
பெய்தல் 631 மிக்கவை 50 (பிம் ) வாகதம் 

43 ( 3-ம் ) 
மிகை 39 (பிம் வாதம் 

47) 
பே மிஞ்சு 118 ( பி -ம் ) வாதி 

41 
பேதி 47 | மிலைச்சல் 

63 

87 | வாயர் 
பேய் 6. மிற்கு 

18 
111 வாராகம் 
வாலம் 

87 
வாலிது 

87 
பொதுவர் 

59 ( பி - ம் ) வாலுகம் 

87 
பொடி , .. 160 ( பி ம் ) முச்சுடர் 18 வாலுவர் 

87 

98 ) 
பொந்தை 2-6 (பிம்) முந்திரை 287 (பி- ம் ) வாழி 
பொழில் 

104 
98 முன்னம் 

117 வாரி 
பொறுத்தல் 

111 முன்னை 
பொறையன் 

39 ( பிம் ) 
பொன்னி 

விடருகம் 406 ( பி - ம் ) 
மூதல் 

200 ( பி - ம் ) 

47 
போசர் 

மே வியற்பம் 

63 
மேடு பி 

87 
மேற்கு 

111 

விழுக்கு 
மதர்வு 263 ( பி.ம் ) 

98 
மயன் 

63 மொ விறலி 

111 
பயிர்வினை 63 ! மொந்தை 

50 
மாட்டம் 43 ? ( பி - ம் ) மொய்தல் 

63 
மழு 98 

155 ( பி - ம் ) 
98 யு 

வீரியம் 
(மழை 

78 
யுத்தம் 

111 


117 


ம 


267 ( பி -ம் ) விண்டு 


Count 


98 


விழுது 


வீறல் 


63 


Lolt 

வே 
128 ( பி -ம் ) வடிவம் 167 ( பி-ம் ) 

வெண்கலம் 199 ( பி - ம் ) 
மாதங்கம் 47 வந்தனை 

50 

வெயில் 
மாந்தி 50 வழக்கர் 

வெறித்தல் , 

111 
மாய்வு 364 (பிம்) வழித்தோன்றல் 
மாவெலி 93 வள் 

வே 
மானார் 117 வன்னகை 

117 வேலாவலயம் 37 


98 
98 
104 


பிழை திருத்தம் , 


பிழை . 


திருத்தம் . 


செய்யு ளெண் . 
88 ( பி - ம் ) 4 , சாற்றடியாட்கு மேற்றும் 
104 ( பி - ம் ) 7. கவசமூற்றாம் 

அடலேபோ 


சாற்றடியாட்கு மேற்கும் 
கவசமுற்றம் 
4 அடலேபோ 


121 


122 


22 


122 . 


133 ( பி - ம் ) 5. கடளேயுள்ளுதல் பின் 
136 ( பி - ம் ) 2. யேற்றல் 
166 

துடாவென்ப 
193 

இண்டையேபதுமம்மாலை 
198 

தோணிரேவதிநாளோடம் ; 
288 

துந்துமி 
363 

ஐயேபெண் 


கடனேயுள்ளுதல் பின் 
மேற்றல் 
துடர்வென்ப 
இண்டையேபதுமம்மாலை ; 
தோணிரேவதிநாளோடம் 
துந்துபி 


ஐயை பெண் 


374 


வயறுரை 


வயிறுரை 


413 - 


403 ( பி - ம் ) 8. பழவெழிற்பேர் 

நோய்கான்றுக்கம் 
459 

பலங்கடம்போ ; 
481 

முப்பெர் 
508 

இயாலமே 


மழவெழிற்பேர் 
நோய்கான்றுர்க்கம் 
பலங்கடம்போ 
முப்பேர் 


யாலமே 


549 


ஐவராங் 


ஐவாரங் 


630 


மறல்பகைசமர்பிணக்கு ; 


மறல்பகைசமர்பிணக்கு 


அதுபந்தம் II- ல் க முதல் அ பக்கம் வரை சொற்களுக்குப்பின் கொடுக் 
கப்பட்டிருக்கும் எண்களின்மேல் பகீ என்றிருப்பவற்றைச் செய் என்று திருத் 
திக்கொள்க . 


